விரதங்களின் மகிமை 


கற்றனைத்து 
அறும் அறிவா 
தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 367 
விநாயகர் விரதம் முதலான 

தஞ்சாவூர் 


மகால் 
. 


சரசுவதி 


MAHAL 


सरस्वती 


SARASWATI 


E 


महालयः 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் 


2005 


விலை : ரூ . 40-00 


.SARASMARALS 


Thanjavur Sarasvati Mahal Series No. : 367 


|| சாசா | 


(विनायकादिव्रतषट्ककथा:) 


விநாயகர் விரதம் முதலான 
விரதங்களின் மஹிமை 


ஆசிரியர் : 
பர்வத சஞ்ஜீவி என்னும் மலைமருந்தன் 


பதிப்பாசிரியர் : 
சாஹித்ய சிரோமணி 

திருமதி . S. இராஜலக்ஷ்மி 
ஸம்ஸ்கிருத பண்டிதர் , சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


கால் 


சரசுவதி 


TRA 


HIS 


கஞ்சான 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


2005 ] 


[ விலை: ரூ . 40-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 
பதிப்பாசிரியர் 


: விரதங்களின் மஹிமை 
: S. இராஜலக்ஷ்மி 
: இயக்குநர், சரசுவதி மகால் நூலகம் 


வெளியிடுபவர் 


: 367 


வெளியீட்டு எண் . 
மொழி 
பதிப்பு 
வெளியீடு 


சம்ஸ்கிருதம் , தமிழ் 
: இரண்டாம் பதிப்பு 


: ஆகஸ்ட் , 2005 


தாள் 


TNPL 17.8kg . 


நூல் அளவு 


24 செ.மீ. X 14. செ . மீ . 


TT 


84 


பக்கங்கள் 


படிகள் 


: 500 


எழுத்து 
அச்சிட்டோர் 


- 14 மற்றும் 12 புள்ளி 
: ஒளி அச்சுக்கோப்பு மற்றும் 
ஒளி அச்சு. 


சரசுவதி மகால் நூலகம் 
: மெலிந்த அட்டை 


புத்தகக்கட்டு 


பொருள் 


: சமயம் விரதங்கள் ) 


விலை 


: ரூ.40-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


சைவம் , வைணவம் , சாக்தம் போன்ற வைதீக சமய 
நெறிகளிலும் , பௌத்தம் சமணம் , இஸ்லாம் , 
கிருத்துவம் போன்ற சமயநெறிகளிலும் நோன்புகள் 
மேற்கொள்வது என்பது பண்டுதொட்டு தொடரும் சமய 
சம்பிரதாயமாக இருந்துவருகின்றது . நாடு , இடம் , மக்கள் 
பழக்க வழக்கங்கள் ஆகியவை அடிப்படையிலும் விரத 
சம்பிரதாயங்கள் வேறுபடும் . 


சுவடிகள் 


உணவின்றி நோன்பு நோற்று தங்கள் 
உள்ளக்கிடக்கைகளை நிறைவேற்ற இறைவனை 
வேண்டுதலே இத்தகைய விரதங்களின் நோக்கமாகும் . 
இந்து சமயத்தின் 

மிகத் தொன்மையான 
காலந்தொடங்கியே இத்தகைய விரதங்களை மக்கள் 
கடைபிடித்து வருகின்றனர் . அவற்றில் 
விரதங்களைப் பற்றிய 

சரசுவதி மகால் 
நூலகத்தில் உள்ளன . 

அவை வடமொழியிலும் , 
தமிழிலும் அமைந்துள்ளன . சிவன் , தேவி , விநாயகர் , 
திருமால் ஆகிய தெய்வங்களுக்குரிய விரதங்களின் 
வரலாற்றையும் , அவற்றைப் பின்பற்றவேண்டிய 
முறைகளையும் , பின்பற்றியோர் அடைந்த 
பலன்களையும் அச்சுவடிகள் எடுத்துக் கூறுகின்றன . 
இவைகளின் தொகுப்பாக திருமதி எஸ் . இராஜலெமி 
அவர்களால் பதிப்பிக்கப்பெற்றதே விரதங்களின் 
மகிமை என்னும் இந்நூலாகும் 


இந்நூலைப் பதிப்பித்த பதிப்பாசிரியரையும் , 
சிறப்புற அச்சிடுவதற்குக் காரணமாகத் திகழ்ந்த நிருவாக 


வேதம் . ஆகமம் , தர்மசாஸ்திரம் . இதிஹாஸம் , புராணம் 
ஆகியவைகளில் 

ஆத்மக்ஷேமத்திற்கான வழிகள் 
சொல்லப்பட்டு இருக்கின்றன . எல்லா தர்மங்களையும் , 
கதையாகச் சொல்வது இதிஹாஸம் . ஒவ்வொரு தர்மத்தையும் 
கதையாகச் சொல்வது புராணம் . 


நமக்கு ஞானத்தைக் கற்பிக்க வேதங்களும் , இதிஹாஸங் 
களும் உள்ளனவே , எதற்காக இந்தப் புரானங்கள் என்று 
சிலர் கேட்கலாம் . வேதவாக்கியம் தந்தை சொல்லைப் 
போன்றது . ப்ரபு ஸம்ஹிதை என்று கூறுவார்கள் . அது ஒரு 
தந்தையைப் போல . இதைச் செய் , இதைச் செய்யாதே என்று 
கட்டளையிடும் . இராமாயணம் , மகாபாரதம் போன்ற 
இதிஹாஸங்கள் இல்லத்தரசியின் சொல்லைப் போன்றவை . 
இதனை சம்ஸ்கிருதத்தில் காந்தா ஸம்ஹிதை என்பர் . அவை 
நீதிகளை ஒரு மனைவி தன் கணவனுக்கு எடுத்துச் சொல்வது 
போல இங்கிதமாகவும் , ரஸமாகவும் , வெளிப்படையாகவும் 
எடுத்துச் சொல்லும் . 

புராணங்களோ 

நண்பனுடைய 
சொல்லைப் போன்றது . ஸுஸ்ருத்ஸம்ஹிதை என்று 
கூறுவார்கள் . அவை தன் நண்பர்களுக்கு நட்பு முறையில் 
ஹிதத்தை எடுத்துச் சொல்வதுபோல , கதைகள் மூலம் நீதிகளை 
எடுத்துச் சொல்கின்றன. மேலும் . வேதத்தினுடைய அங்கங்கள் 
ஆறு . அவை சிக்ஷா , வியாகரணம் , சந்தஸ் , நிருக்தம் , 
ஜ்யோதிஷம் , கல்ப்பம் என்பன . இவை ஒவ்வொன்றும் 
வேதத்தை அறிவதற்கும் . அவற்றைப் பயன்படுத்துவதற்கும் , 
அவற்றின் பொருளை அறிவதற்கும் . அவற்றை எளிதில் 
பிழையின்றிக் கற்பதற்கும் வழிகாட்டுகின்றன. 


இன்னது என்ற சொல்லால் விளக்கமுடியாததாகவும் . 
மனதிற்கு அப்பாற்பட்டதாகவுமிருக்கும் ஒன்றை ப்ரம்மத்தை 
பரம்பொருளை நமது சௌகரியத்திற்காக நாம் விரும்பும் 
உருவம் கொடுத்தும் . 

அவ்வுருவத்திற்குப் பல்வேறு 
காரணங்களைக்கூறிப் பெயரிட்டும் அதனை வழிபடுகிறோம் . 
அப்பெயர்களாலேயே அப்பொருளை 

வழிபடவும் 
செய்கிறோம் . இதனை மாணிக்கவாசகப் பெருமான் 
திருவாசகத்தில் , 

2 


குவாயில் 


அலுவலர் திரு . இரா. சுப்பிரமணியன் , வெளியீட்டு 
மேலாளர் டாக்டர் . 

பாலசுப்ரமணியன் 
ஆகியோர்க்கும் , பதிப்புத்துறைப் பணியாளர்களுக்கும் 
என் பாராட்டுக்கள் . 


இந்நூலினை அச்சிட நிதி உதவி நல்கிய நடுவண் 
அரசுக்கு என் நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


11-8-2005 
தஞ்சாவூர் 


மா . வீரசண் முகமணி , இ . ஆ . ப .. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர். 
சரசுவதி மகால் நூலகம் . 


முகவுரை 


இப்பூமண்டலத்தில் இமயம் 

முதல் 

குமரிவரை 
பரவியுள்ள பரத கண்டத்தை ஆரியர்கள் கர்மபூமி எனவும் , 
புண்ணிய பூமி எனவும் இருவிதமாய்ச் சொல்வதுண்டு. 
புண்ணிய பூமியில் 

கர்மாக்கள் விசேஷமாகச் செய்ய 
வேண்டியதில்லை என்றும் , கர்ம பூமியில் அவசியமாக 
கர்மானுஷ்டானங்கள் செய்யவேண்டும் என்றும் பெரியோர் 
களால் 

சொல்லப்பட்டு இருக்கிறது . ஆகையினால் இக்கர்ம 
பூமியில் நான்கு வருணத்தவர்களும் குலாச்சார விதியின்படி 
நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுசரிக்கவேண்டி பிரம்மா 
வினாலும் . 

மகரிஷிகளாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் 
தர்மங்களை நடத்தி வருகிறார்கள் . 


தர்மங்களை அடிப்படையாகக் கொண்ட பக்தியே 
உலகில் சிறந்ததொன்றாகும் . இவ்வுலகம் நால்வகையான கால 
கட்டங்களைக் கடந்து வருகிறது என்ற கோட்பாட்டின்படி 
கிருதயுகம் , திரேதாயுகம் , துவாபரயுகம் , கலியுகம் 

கலியுகம் என்ற 
நால்வகை யுகங்கள் 

பேசப்படுகின்றன. கிருதயுகத்தில் 
ஞானத்தினால் முக்தி . திரேதாயுகத்தில் தானத்தினால் முக்தி . 
துவாபரயுகத்தில் யாகத்தினால் முக்தி . கலியுகத்தில் 
பக்தியினால் முக்தி . 


பக்தி என்ற சொல்லுக்கு அன்பு என்பதே பொருள் . 
பக்தி வலையில் படுவோன் காண்க என்பது திருவாசகம் . 
இறை பக்திக்கே அகப்படுவான் . அன்பெனும் பிடியுள் 
அகப்படு மலையே என்ற தொடரும் இதனையே 
சுட்டுகின்றது . பக்தி . அன்பு என்ற இச்சொற்களின் 
நுண்பொருளாக "உள்ளமுருகுதல் 

என்பதைக் 

கூறலாம் . 
விருப்பதோடு நினைந்து , மீண்டும் 

மீண்டும் 

எண்ணி 
உவகையடைந்து உருகுவது என இதனை விவரிக்கலாம் . 
எவ்வகையிலும் 

அடக்கவியலாத இறையினை இத்தகு 
அன்பின் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என உலகின் 
அனைத்து சமயங்களும் ஒருமிக்கக் கூறுகின்றன . 
விருத - 1 

1 


ஒருநாமம் ஒருருவம் ஒன்றுமில்லாற்கு ஆயிரந் 

திருநாமம் பாடி நாம் தெள்ளேணங் கொட்டாமோ . 
என்று பாடியுள்ளார் . 


யாக 


-- 


இவ்வாறு நாம , ரூப பேதங்கடந்த ப்ரம்மத்திற்கு நாம் 
ரூபங்களைக் கொடுத்து உபசாரங்கள் செய்து வழிபடுகிறோம் , 
வேதங்கள் கூறும் 

விதிகளைப் பற்றிக் கூறுவதுடன் 
இத்தகைய வழிபாட்டு முறைகளை கூறும் பகுதி கல்பம் 
என்ற பகுதியாகும் . எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் 
இறைவனை பிரம்மத்தை நினைப்பதோ, உணர்வதோ , 
அடைவதோ அனைவராலும் முடியாது என்ற காரணத்தால் 
உபநிடதங்ககளில் கூறப்பட்ட கருத்தை அனுசரித்து நம் 
முன்னோர்கள். உருவ வழிபாடு ( ஸகுணோபாஸனை) அருவ 
வழிபாடு (நிர்குணோபாஸனை) என்ற இரண்டு பிரிவுகளாகப் 
பிரித்தனர் . முதலில் ஸகுணோபாஸனை 

ஸகுணோடாஸனை செய்துகொண்டே. 
வந்தால் தானாகவே நிர்குணோபாஸனையில் அது கொண்டு 
சேர்த்துவிடும் என்று கூறியுள்ளனர் . இக்கருத்தை ஆதிசங்கரர் 
இயற்றியுள்ள பிரபோத சுதாகரம் என்னும் நூலில் இக்கருத்தை 
வலியுறுத்துகின்றார் . 


स्थूला सूक्ष्मा चेति द्वेधा हरिभक्तिरूद्दिष्टा । 
प्रारम्भे स्थूला स्यात्सूक्ष्मा तस्याः सकाशाच्च ।। 

மாடிக்குச் செல்கின்ற ஒருவன் , ஒவ்வொரு படியாகக் 
கடந்து மேலே செல்வதுபோல, ஸகுனோபாஸனைக்குப் 
பின்னர் நிர்குணோபாஸனை செய்யவேண்டும் 

என்பது 
கருத்து . 


ஆதலால் , உருவ வழிபாடாக விளங்கும் ஸகுணோ 
பாஸனைக்குரிய முறைகளைக் கூறும் நூல்களில் இறைவனை 
தியானம் , ஆவாஹனம் , ஆஸனம் , அபிஷேகம் , அர்ச்சனை 
மற்றும் உபசாரங்களால் இறைவனாகிய ஸகுணப்ரம்மத்தை 
விக்ரஹம் 

சிலை யந்திரம் போன்றவற்றை ) வழிபட 
வேண்டும் என்ற நெறிமுறைகளை கல்ப்பம் என்னும் பகுதி 

3 


விளக்குகின்றது . இத்தகைய கல்ப்பம் என்ற பிரிவில் 
கூறப்பட்ட முறைகளைத் 

தழுவிப் 

வாயிலாக 
எழுந்தவைகள்தான் இந்த விரதங்களின் கதைகளாகும் . 


புராண 


விரதங்களின் பயன் : 


மனம் 


சில விரதங்களை இயற்றும்போது பட்டினி கிடந்து 
இயற்றவேண்டும் என்ற மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது . 
இதனால் 

பொறிவழி போகாது நிற்றற்பொருட்டு 
உணவை விடுத்தேனுஞ் சுருக்கியேனும் மனம் , வாக்கு , காயம் 
என்னும் மூன்றினாலுங் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு 
விசேஷமாக வழிபடுதல் விரதமாகும் . 


உடல் , மனம் என்னும் இவ்விரண்டின் இயக்கத்திற்கும் 
மூலகாரணமாக விளங்குவது உணவாகும் . உணவானது 
உண்பதும் , பருகுவதும் ஆகிய இரண்டு வகையில் உள்ளது . 
( திட , திரவ வடிவங்கள் ) உணவானது 

உடலில் சேர்ந்து 
மனத்தை இயங்கவைக்கிறது . எனவே . உ.ணவுப்பழக்கத்தை 
வகைப்படுத்தினர் முன்னோர். உடம்பாராயின் உயிரார் 
அழிவர் , திறம்பட ஞானம் சேர வொட்டாதே என்பது 
திருமந்திரம் . 


போணாது 


உடலைப் 

உயிர் செயல்பட 

இயலாது 
உடலின் தன்மைக்குத் தக்கவாறே அறிவும் , ஆன்மாவும் 
புத்துணர்ச்சிப் பெறுகின்றன. வரையறையற்ற உணவுன்போர் 
உடல் நோய்க்கு ஆளாவதோடு , மனநலமும் 

மனநலமும் இன்றித் 
துயருறுவதை நாம் காணலாம் . இதனையே வள்ளுவரும் , 

மருந்தென வேண்டாவாம் யாக்கைக் கருந்திய 

தற்றமை போற்றி யுணின் 
எனவும் உணவினை மருந்தாக்கிக் கொள்வர் . 

அற்றலளவறிந் துண்க அஃதுடம்பு 

பெற்றா எனடிதுய்க்குமாறு 
எனவும் , இவற்றிலிருந்து உடலுக்கும் , மனத்திற்கும் 
வரையறுக்கப்பட்ட உணவு இன்றியமையாததொன்று என்பது 
தெளிவாகின்றது . இவ்வுணவினைக் கூட்டியும் . குறைத்தும் 


4 


மாற்றியும் உடல்நலத்தை நல்லமுறையில் வைத்துக்கொள்ள 
இயலும் என்பதை அறியலாம் . மேலும் , உணவால் பக்குவப் 
படுத்தப்பட்ட உடலையும் , மனத்தையும் ஒருமுகப்படுத்துதலும் 
இறைவனை நாம் சிந்திப்பதற்கு உரிய சாதனங்களாகும் . 


இறைவனின் சிந்தனையால் மனத்தையும் , உடலையும் 
ஒருமுகப்படுத்தி மனநலம் 

பேணும் 

திறத்தினை நம் 
முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனார் . அந்நிலைக்கு விரதம் 
என்று பெயர் . விரதமிருப்பது என்பது உறுதியை 
பேணுதலாகும் , உடலையும் , மனத்தையும் ஒருநிலைப்படுத்தி 
வாழ்க்கையை வளம்பெறச் செய்யும் இம்முறை 
பழங்காலத்திலிருந்தே பழக்கத்தில் இருந்துவருகிறது . 


மன 


என 


இந்து சமயத்தில் சைவம் , வைணவம் , கௌமாரம் , 
சாக்தம் , காணாபத்தியம் , சௌரம் 

ஆறுவகைப் 
பிரிவுகளைக் கூறுவர் . இவ்வாறு பிரிவுகளிலும் 
பலவகைப்பட்ட தேவதைகளை வழிபடும் வழக்கத்தை 
ஆதிசங்கரர் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் . இதனால் இவருக்கு 
ஷண்மத 

ஸ்தாபகர் என்ற பெயருமுண்டு. இத்தகைய 
பிரிவுகளில் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயராலும் விரதம் 
காக்கும் முறைகளும் உண்டு . இத்தகைய விரதங்களில் 
விரத மஹிமா என்ற 

இந்நூல் , புராண 

வாயிலாக 
எழுந்தவைகள்தான் இந்த விரதங்களின் கதைகளாகும் . 
ஸ்ரீவேதவியாச மகரிஷியால் ஸ்காந்த 

ஸ்காந்த புராணத்திலடங்கிய 
விசேஷமான இதிகாசாதி விரத கதைகளையும் , சௌனகாதி 
மஹரிஷிகளுக்கு , ஸ்ரீமத் சூதமுனிவரால் உபதேசிக்கப்பட்ட 
புண்ணிய விரத கதைகளில் தற்போது விநாயகர் , சரஸ்வதி , 
கேதாரகௌரீ , வரலக்ஷ்மீ , திருமால் ஆகியோரை நினைந்து 
செய்யப்படும் விரதமுறைகள் மட்டும் 

சொல்லப்பட்டிருக் 
கின்றன. 


ஆசிரியர் வரலாறு : இந்நூலாசிரியர் கள்ளப்புலியூர் 
என்னும் ஊரினர் . 

ஊரினர். ஆசாரிகளின் குருவாக (புரோகிதராக 
இருந்தவர் என்பதும் . இவர் எழுதிய அருணாசலேசர்மீது 

5 


வண்ணம் மற்றும் தாது வருஷத்து கரிப்பு கும்மியும் என்ற 
நூலிலிருந்து அறியமுடிகிறது . இவருடைய 

இயற்பெயர் 
பர்வதசஞ்ஜீவி என்பது . இவர் இதனை தமிழில் மலைமருந்தன் 
என்று மாற்றி வைத்துக்கொண்டுள்ளார் . என்பதும் குறிப்பிடத் 
தக்கது . இவர் இந்நூலில் விரதங்களின் 

கதைகளை 
வடமொழியினின்றும் . தமிழில் மொழிபெயர்த்து எல்லோரும் 
சுலபமாய்த் தெரிந்துகொள்ள உத்தேசித்து வசன ரூபமாய் 
எழுதியுள்ளார் . விநாயக விரத கதைக்கும் , சரஸ்வதி விரத 
கதைக்கும் வடமொழி ஸ்லோகமும் , வசனமும் கலந்தும் 
கேதார கௌரி விரதம் , வரலக்ஷ்மி விரதம் , அனந்த விரதம் , 
சிலுக்கதுவாதசி விரதம் முதலிய விரத கதைகளுக்கு வசனம் 
மட்டும் எழுதியுள்ளார் . இந்நூலாசிரியர் சுவடியில் தமிழும், 
கிரந்தமும் கலந்து மணிப்பிரவாள நடையில் எழுதியுள்ளார். 
இந்த நூலில் காணப்படும் கதைகள் பூஜைகளின் ஒரு 
அங்கமே . 


இந்த விரத மகிமையைப் படிக்கும் நேயர்களுக்கு 
முறைப்படி அந்தந்த தேவதைகளுக்குப் பூஜை செய்து 
அர்ச்சனையும் செய்யவேண்டும் என்ற 

அவா ஏற்படும் 
என்பது தெரியும் . ஆனால் இந்த சுவடியில் பூஜை செய்யும் 
முறை சொல்லப்படாமையால் அதை விடுத்து அர்ச்சனை 
செய்யும் நாமாவளியை மாத்திரம் வடமொழியிலும் , தமிழிலும் 
அச்சிட்டுள்ளோம் . 


சுவடியின் வரலாறு இவருடைய கைப்பட எழுதிய 
பல சுவடிகள் இந்நூலகத்தில் இருக்கின்றன. சில சுவடிகள் 
வடமொழிப் பிரிவில் விழுப்புரம் முத்துகொண்டாளியாரின் 
தொகுதியிலும், சில 

சுவடிகள் தமிழ்ப் பிரிவிலும் 
பாதுகாக்கப்படுகின்றன . இந்த சுவடிகளை 1975-76ஆம் 
ஆண்டுகளில் நூலகத்தில் ஆக்கம் செய்துள்ளனர் . இச்சுவடி 
விழுப்புரம் முத்துக்கொண்டாளியாரின் 

தொகுயில் 
வடமொழிப் பிரிவில் 

சுவடி எண் . 

1305 - ல் பதிவு 
செய்யப்பட்டுள்ளது . 


நூலின் காலம் 


6 


விரத 


விநாயகரின் 

கதை : துன்முகி வருஷம் , 
கார்த்திகை மாதம் 18ந் தேதி மங்களவாரம் மத்தியானத்தில் 
பர்வத சஞ்ஜீவி அய்யர் ஹஸ்தத்தால் எழுதி ஸமாப்தி 
ஆயிற்று . 1-12-1801. 


சரஸ்வதி விரத கதை : துன்முகி நாம சம்வத்சரம் 
கார்த்திகை மாதம் 18 - ந் தேதி மங்களவாரத்தில் கள்ளப்புலியூர் 
பர்வத சஞ்ஜீவி அய்யரால் எழுதி சமாப்தியாயிற்று . 1-12-1801 . 


விரத 


வசனம் 


சரஸ்வதி கதை 

: ஹேவிளம்பி 
வருஷம் . புரட்டாசி மாதம் 14 - ந் தேதி , குருவாரம் , பூர்வபக்ஷம் , 
சதுர்த்தி திதி , விசாக நட்சத்திரம் , ப்ரிதி நாம 

யோகம் . 
பத்ரவாகரணம் இவைகள் 

கூடின சுபதினத்தில் பகல் 10 
நாழிகைக்கு விருச்சிக லக்னத்தில் ஸ்ரீமத் பர்வத சஞ்ஜீவி 
சுவாமிகள் ஹஸ்தத்தால் எழுதி ஸமாப்தி ஆயிற்று . (28-9-1837 ) 


கேதார விரத கதா சங்கிரகம் : இந்த கதா புஸ்த்தகம் 
ஜய வருஷம் , புரட்டாசி மாதம் 28 - ந் தேதி குருவாரத்தில் 
பர்வத சஞ்ஜீவி அய்யர் கையால் எழுதி முடிந்தது . 14-9-1854 . 


இந்நூலாசிரியர் 

சில 

கதைகளில் 
குறிப்பிட்டுள்ள 

கொண்டு 1800 - ஆம் 
ஆண்டில் இந்நூலை எழுதியிருக்கிறார் என்று அறியமுடிகிறது . 


எழுதியுள்ள 
அளவைக் 


கால 


நன்றியுரை 

: இந்நூலைப் பதிப்பிக்கும் பணியை 
எனக்கு நல்கிய இந்த 

நூலக இயக்குநரும் 

மாவட்ட 
ஆட்சியருமான திரு . தேவஜோதி ஜெகராஜன் . இஆ.ப., 
அவர்களுக்கும் . இந்நூலக நிர்வாக அலுவலர் திரு R. கோபால் 
மாவட்ட ஆட்சியரியன் நேர்முக உதவியாளர் ( பொது ) மற்றும் 
நிர்வாக அலுவலர் ( பொறுப்பு ) சரஸ்வதி மகால் நூலகம் 
அவர்களுக்கும் , இந்நூலக பதிப்பீட்டு மேலாளர் மற்றும் 
நூலகர் திரு . அ . பஞ்சநாதன் , எம்.ஏ., எம்.எல்.ஐ.எஸ் ., 


7 


அவர்களுக்கும் இந்நூல் சீரிய பாதிப்பாக வெளிவர எனக்குப் 
பலவகையிலும் உதவிபுரிந்த மூதறிஞர் ப்ரம்மஸ்ரீ தேதியூர் 
கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்களுக்கும் என் உளமார்ந்த 
நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . இதனை சிறந்த 
முறையில் அச்சிட்ட லக்மி அச்சகத்தார் அவர்களுக்கும் என் 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


இங்ஙனம் , 


தஞ்சாவூர் 
8-10-95 


எஸ் . இராஜலக்ஷ்மி , 
சம்ஸ்கிருதப் பண்டிதர் . 
சரசுவதி மகால் நூலகம் . 


8 


கதைகளின் சுருக்கம் 


1. விநாயக விரதம் 


அதை 


சுப்ரமணியருக்கு ஈச்வரன் 

சொன்னது . 
சூதரிஷியானவர் தர்மராஜாவுக்குச் சொன்னார் . 


2. சரஸ்வதி விரதம் 


சுகேது மஹாராஜனுக்கு 
சொன்னார். அதில் 
சொல்லப்பட்டுள்ளது . 


சுகேது 


ஆங்கிரஸ் 
மஹாராஜன் 


முனிவர் 
சரித்திரம் 


3. கேதார விரதம் 


ரிஷியானவர் நைமிசாரண்ய ரிஷிகளுக்குச் 
சொன்னார் . அதில் ஈஸ்வரியானவள் சிவன் சரீரத்தில் சேர்ந்த 
கதையையும் , ஒரு ராஜாவின் குமாரத்திகளான புண்யவதீ , 
பாக்யவதீ இவர்களின் கதையும் சொல்லப்பட்டுள்ளது . 


4. வரலக்ஷ்மி விரதம் 


சொன்னது . 


ஈஸ்வரரானவர் ஈஸ்வரிக்குச் 

அதில் 
சாருமதியின் ஸ்வப்னத்தில் லக்ஷ்மி போய் அவளுக்கு வரம் 
கொடுத்த கதை சொல்லப்பட்டுள்ளது . 


5. அனந்த விரதம் 


கிருஷ்ணரானவர் தர்மராஜாவுக்குச் சொன்னார் . அதில் 
கௌண்டின்ய ரிஷியின் சரித்திரம் சொல்லப்பட்டுள்ளது . 


6. சிலுக்க த்வாதசி விரதம் 


கிருஷ்ணருக்கு நாரதரிஷி சொன்னது . அதில் ஒரு 
ஸ்திரியானவள் புழுவாய்ப் பிறந்து லக்ஷ்மி சொன்னபடி 
நோன்பெடுத்து மோக்ஷம் அடைந்த கதை 
சொல்லப்பட்டுள்ளது . 
விருத - 2 

9 


ஸ்ரீ மஹாகணபதயே நம : 


விரதமஹிமா 


1. விநாயக விரத கதையின் கருக்கம் 


தர்மராஜாவானவர் (தருமபுத்ரர்) சூதாடி 

நாடிழந்து 
தம்பிமார் சஹிதமாய் வனவாசம் செய்யும்போது அங்குள்ள 
சூத ரிஷியானவர், சுப்ரமண்யருக்குப் பரமசிவன் உபதேசித்த 
விநாயக விரதத்தைச் சொல்லி , இதை நீ செய்தால் 
சுகப்படுவாயென்றும் இதற்குத் திருஷ்டாந்தமும் கூறினார். 


திருஷ்டாந்தம் : இந்த விரதத்தை தமயந்தி , கிருஷ்ணர், 
தேவேந்திரன், ராமர் , பகீரதன் , தேவர்கள் . ராக்ஷசர்கள் ஆகிய 
இவர்களெல்லாம் அனுஷ்டித்து நினைத்த கார்யம் சித்தியாகி 
சுகமடைந்தார்களென்றும் சொன்னார் . 

தர்மராஜாவானவர் 
அதைக்கேட்டு தன் தம்பிமார் சஹிதமாய் இந்த விநாயக 
விரதத்தை அனுஷ்டித்து இதன் பலத்தால் துரியோதனன் 
முதலான சத்ருக்களை சம்ஹாரம் செய்துவிட்டு ராஜ்யபாரம் 
செய்து சுகமாய் வாழ்ந்திருந்தார். 


2. சரஸ்வதி விரத கதையின் சுருக்கம் 


சூத ரிஷியானவர் சௌனகாதி ரிஷிகளுக்குச் சொல்லு 
கிறார் . அது எப்படி என்றால் , ஆஸ்விஜ மாசத்தில் வரப்பட்ட 
சுக்லபக்ஷ நவமியில் . சரஸ்வதியை மந்திர விதிப்படி பூஜை 
செய்தால் சகல கார்யமும் சித்தியாகி , சம்பத்துடனிருந்து 
அந்தியத்தில் துர்காலோகம் 

அடைவார்கள் . 

அப்படி 
அடைந்தவர் யாரென்றால் கிருத யுகத்திலே 

யுகத்திலே சுகேது 
மஹாராஜான் என்று ஒருவன் அரசு செய்திருந்தான் . அப்படி 
இருக்கும்போது அவனுக்குத் தன் பங்காளிகளால் விரோதம் 
நேரிட்டது . அவன் சைன்யத்துடன் போய் அவர்களுடன் 

உன் 
சண்டை செய்து தோற்று அவர்கள் 

அவர்கள் விட்ட பாணத்தால் 
10 


அடிபட்டு பயந்து காட்டிற்கு ஓடிப்போனான் . அதை அவள் 
பார்யாளான 

சுவேதி என்பவள் தெரிந்து புறப்பட்டு 
அவனுடன் கூட்டப்போய் சேர்ந்தார் . அந்த இருவரும் காட்டில் 
போஜனம் இல்லாமல் பசியால் பாதைப்பட்டு அவன் நடக்க 
சக்தியற்றான் (ற்றவனாயினன் . அப்போது அவள தம் 
புருஷனைத் தோள் மேல் எடுத்துக்கொண்டு அந்த வனத்தில் 
சஞ்சரித்திருந்தாள் . அப்போது ஆங்கிரஸ முனிவரானவர் 
அந்த இடத்திற்குப்போய் அவர்களுக்கு நேரிட் 
சங்கடங்களை விசாரித்து அவர்களுக்கு சரஸ்வதீ விரதத்தைச் 
சொல்லி அவர்களைப் பஞ்சவடியில் (அழைத்துக் கொண்டு 
போய் சரஸ்வதீ விரதத்தை 

அவர்களைக் கொண்டு 
செய்வித்து , அவர்களைத் தன்னுடைய 

ஆச்ரமத்திற்கு 
அழைத்துக் கொண்டுபோனார் . அந்த 

சரஸ்வதீ விரத 
பலத்தால் அந்த சகேதுராஜனுக்குப் பிளளை பிறந்தது . அந்தப் 
பிள்ளை வளர்ந்து தன் தேசத்தில் போய் தன் பங்காளிகளை 
ஜயித்து , ராஜ்யபாரம் செய்திருந்தது . அந்தப் பிள்ளையின் 
பெயர் சூர்யபிரதாபன் . பிள்ளையின் தாய் - தகப்பன் இருவரும் 
அந்த சரஸ்வதீ விரத பலத்தால் சுகமுடன் வாழ்ந்திருந்து 
அந்த்யத்தில் சுவர்க்கலோகம் அடைந்தார்கள் . 


3. கிருஷ்ணர் ஸ்யமந்தகமணியை அடைந்த 

கதையின் சுருக்கம் 


சத்ராஜித ராஜவானவன் 

சூரியனைக் குறித்து தபசு 
செய்தான் . சூரியன் அவனுக்குச் சமந்தகமணி 

என்கிற 
ரத்னத்தைக் கொடுக்க , அதை ஸத்ராஜிதன் தரித்துக்கொண்டு 
துவாரகைக்குப்போய் கிருஷ்ணரைத் தரிசித்தான் . அவர் அந்த 
ரத்னத்தைக் கேட்க , அதை சத்ராஜிதன் . கொடுக்கமாட்டேன் 
என்று தன் ஊருக்குப் போனான் . 


பின் , சில நாட்கள் பொறுத்து இந்த ரத்னத்தை அந்த 
சத்ராஜிதனின் தம்பியானவன் தரித்துக்கொண்டு காட்டிற்கு 
வேட்டையாடப் போனான் . அங்கே ஒரு சிம்ஹம் வந்து 
அவனைக் கொன்றுவிட்டு அந்த ரத்னத்தை எடுத்துக்கொண்டு 

11 


நடந்தது . அப்போது கரடிகளுக்கு ராஜாவான ஜாம்பவந்தன் 
வந்து சிம்ஹத்தைக் கொன்றது . அந்த ரத்னத்தை எடுத்துக் 
கொண்டு தன் குகைக்குப் 

குகைக்குப் போயிற்று. கிருஷ்ணரானவர் 
விநாயக விரதத்தை அனுஷ்டித்த பலத்தால் அந்த குகைக்குப் 
போனார் . அவருக்கு அந்த ஜாம்பவந்தன் ஸ்யமந்தகமணி 
யையும் , தன் குமாரத்தியாகிய ஜாம்பவதியையும் கொடுக்க , 
ஜாம்பவதியை விவாஹம் செய்துகொண்டுவந்து 

அந்த 
ஸ்யமந்தகமணியை மேற்படி சத்ராஜிதனுக்குக் கொடுக்க 
அவன் தன் குமாரியாகிய சத்யபாமாவை கிருஷ்ணருக்குக் 
கொடுத்தான் . 


4. சதுர்த்தி விநாயக விரத கதை 


முன்காலத்திலே 

குரு தேசத்திலே ஹஸ்திநாபுரி 
பட்டனத்திலே சந்திர வம்சத்தில் பிறந்த ராஜ வம்சத்திலே 
தர்மராஜா என்று ஒருவர் இருந்தார் . அவர் தன் தாயாதியான 
துரியோதனனால் ராஜ்யம் இழந்து தன் சகோதரர் களையும் , 
திரௌபதியையும் இட்டுக்கொண்டு வனத்தில் போய் அநேக 
ரிஷி ஆச்ரமங்களில்போய் அவர்களைத் தரிசனம் செய்து . 
பின்பு 

சூதமஹரிஷியின் ஆச்ரமத்தில்போய் அந்த 
ரிஷீச்வரரை நமஸ்காரம் செய்து அவர் முகத்தைப் பார்த்துச் 
சொல்லுகிறார். 


கேளுங்கள் , சர்வசாஸ்திர விசக்ஷணராகிய 
மஹரிஷியே ! நாங்கள் , எங்கள் தாயாதிகளால் அதிக 
துன்பத்தை அடைந்து, ராஜ்யத்தையும் இழந்து வனத்தில் வந்து 
வாசம் செய்கிறோம் . இப்போது உம்முடைய தரிசனத்தினால் 
எங்களுடைய சமஸ்த துக்கங்களும் போயிற்று . எங்கள் மேல் 
தேவரீர் கிருபை 

செய்து , எங்களுக்கு 
சித்திகும்படியாய் விரதத்தை அனுக்ரஹம் செய்ய 
வேண்டியது என்று தர்மராஜா 

கேட்க . 

சூத மஹரிஷி 
சொல்லுகிறார். 


ராஜ்யம் 


12 


சகல 


சகல 


கேளுங்கள் பாண்டவர்களே ! மனுஷ்யர்களுக்கு சகல 
ஸம்பத்துக்களையும் 

சௌக்யங்களையும் கொடுக்கப் 
பட்டதாயும் . விரதத்தில் உத்தமமான 

உத்தமமான விரதமாயும் . 
பாபங்களையும் நாசம் செய்வதாயும் , புத்ர - பெளத்ர விருத்தி 
செய்வதாயும் , ரஹஸ்யமானதாயுமாகிய இப்பேர்ப்பட்டதான 
ஒரு விரதம் உண்டு . அதற்குப் பெயர் விநாயக விரதம் . 

முன்காலத்தில் சுப்ரமண்யருக்குப் பரமேச்வரன் 
உபதேசம் செய்தது . 

எப்படியென்றால் பிரமதாதி " 
கனங்களால் 

சேலிக்கப்பட்டதாயும் , அநேக ரத்னங்களால் 
அலங்கரிக்கப்பட்டதாயுமாகிய ஸ்ரீ கைலாசகிரியின் சிகரத்திலே. 
மந்தார விருக்ஷத்தின் கீழே ரத்ன சிம்மாஸனத்தின் மேலே 
ஸ்ரீ பரமேச்வரரானவர் வீற்றிருந்தார் . அப்போது , சுப்ரமண்ய 
ரானவர் அதிக 

அதிக சந்தோஷத்தை அடைந்து . சுவாமியைப் 
பார்த்துக் கேட்கிறார் . ஸ்ரீ மஹாதேவராயும் . பகவந்தரா " 

சாம்பசிவமூர்த்தியே . மனுஷ்யர்களான 
எந்த 

விரதத்தினால் சௌபாக்கியங்களையும் , 
சுகங்களையும் , புத்ர சம்பத்துக்களையும் அனுபவிக்கிறார்கள் 
(களோ ) அப்பேர்ப்பட்ட உத்தம விரதத்தை எனக்கு தேவரீர் 
அனுக்ரஹம் செய்யவேண்டும் என்று 

கேட்க , ஈச்வரன் 


(பகவானா) யுமுள்ள 
வர்கள் 


சொல்கிறார் . 


வேண்டும் . 


கேளாய் 

குமாரா 

! ஸர்வ சம்பத்பிரதமாயும் 
உத்தமமானதாயும் , தீர்க்காயுசும் , காம்யமும் " கொடுக்கிறதாயம் 
ஆகிய விநாயக விரதம் என்று ஒரு விரதமுண்டு. அது 
எப்போது செய்கிறதென்றால் சாந்தரமான " ரீதிப்படி வருகிற 
பாத்ரபத மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே, சதுர்த்தியிலே செய்ய 

அது எப்படியென்றால் முன்சொன்ன திதி , 
தினத்தில் சூரியோதயத்தில் ஸ்நானம் செய்து , பரிசுத்தமான 
தரித்து , நித்ய கர்மாநுஷ்டானம் 

செய்து . 
அவரவர்கள் சக்திக்குத் தகுந்தபடி தனலோபத்துவம் " 
இல்லாமல் பொன்னினாலாவது , 

வெள்ளியினாலாவது 
விக்னேச்வரன் செய்யவேண்டும் . இவை இரண்டிலும் செய்ய 
சக்தியில்லாவிட்டால் பரிசுத்தமான " மண்ணினால் 
விக்னேச்வரன் செய்து தன் வீட்டுக்கு 

வடக்கே 
13 


வஸ்திரம் 


மண்டபம் செய்து , அதில் நெல்லாவது , பச்சரிசியாவது 
போட்டு , பரப்பி , அதில் அஷ்டதளம் " போட்டு அதன்மேல் 
முன்செய்த விக்னேச்வரரை வைத்து 

வெள்ளையான 
கந்தாக்ஷதைகளாலும் , வெள்ளெருக்காலும் பக்தியுடன் பூஜை 
செய்து . தூப -தீபம் காண்பித்து , 

நெய்யில் செய்த 
கொழுக்கட்டைகள் முதலான மாவு பலகாரமும் , தேங்காய் , 
வாழைப்பழம் , நாகவல் பழம் , விளாம்பழம் , கரும்புத்துண்டு 
இதுமுதலான வஸ்துக்களை " தினுசுக்கு இருபத்தொரு 
விழுக்காடு வெவ்வேறாக வைத்து நைவேத்யம் செய்து ,. 
ந்ருத்த "-கீத - வாத்யமும் . புராண படனமும் செய்வித்து , கணபதி 
பூஜையை நிறைவேற்றிப் பின்பு: வேத 

விதியறிந்த 
பிராம்மணர்களுக்கு தக்ஷிணை, தாம்பூலம் கொடுத்து . 
எண்ணெயில் செய்த பலகாரங்களை நீக்கி , நெய்யில் செய்த 
பலகாரத்துடன் பந்துக்கள் சகிதமாய் பேஜனம் செய்ய 
வேண்டியது . இந்த பிரகாரமாய் எவர் கணபதி 
செய்கிறார்களோ, அவர்களுக்குக் 

கணபதியின் 
அனுக்கிரஹத்தால் கார்யமும் ஸித்திக்கும் . 

ஸித்திக்கும் . இதற்கு 
எள்ளளவும் சம்சயமில்லை . மறுநாள் உதயத்தில் ஸ்நானம் 
செய்து கணபதிக்கு புன:பூஜை செய்து , மௌஞ்ஜீ". 
கிருஷ்ணாஜினம் ", தண்டம் ". யக்ஞோபவீதம் ", கமண்டலம் ” . 
வஸ்திரம் இவைகளை அவரவர்கள் சக்திக்குத் தகுந்த மாத்ரம் 
கணபதிக்குச் சமர்ப்பித்து . 

பின்பு அவைகளை 
பிரும்மச்சாரிக்குத் தானம் செய்து , முன்னே குருவுக்கும் 
அப்பால் பிராம்மணர்களுக்கும் வஸ்திரம் , மாலை , தக்ஷிணை , 
தாம்பூலம் இவைகளைக் கொடுத்து போஜனம் செய்வித்து 
திருப்தி செய்யவேண்டியது. 


பூஜை 


சகல 


21 


கேளாய் . ஷண்முகா! மூன்று லோகங்களிலும் 
பிரசித்தமான இந்த கணபதி விரதத்தை (தம் ) முன் காலத்தில் 
தேவர்கள் , முனிகள் , கந்தர்வர்கள் , கின்னரர்கள் இவர்களால் 
அனுஷ்டிக்கப்பட்டதே அல்லாமல் சாமான்யமல்ல என்று 
இந்தப் பிரகாரமாக பரமேச்வரரானவர் , சுப்ரமண்யருக்கு 
உபதேசம் செய்தார். ஆகையால் , ஓ தர்மராஜனே ! நீ இந்த 
விரதத்தை அனுஷ்டித்தால் நீ சத்ருவை 

ஜயித்து , 


14 


சௌக்கியத்தை அடைவாய் நான் உனக்கு சத்தியமாய்ச் 
சொன்னேன் . இதற்குத் திருஷ்டாந்தம் " செல்கிறேன் . 


முன் காலத்திலே விதர்ப்ப தேசத்திலே பீமராஜனின் 
குமாரியான தமயந்தியானவள் இந்த விநாயக விரதத்தை 
அனுஷ்டித்து இதன் பலத்தால் நிஷத தேசத்து ராஜாவான நள 
மஹாராஜனை விவாஹம் செய்துகொண்டாள் . 


கிருஷ்ண ஸ்வாமியானவர் இந்த விரதத்தை 
அனுஷ்டித்து , 

ஜாம்பவதியையும் , ஸ்யமந்தக என்ற 
ரத்னத்தையும் அடைந்தார் . அது எப்படி என்றால் 


ராஜவானவன் 


சத்ராஜித்( தன் ) என்கிற 

சூரியனைக் 
குறித்து தட : சு 

செய்து , சூரியன்வந்து தோன்றி தனக்குக் 
கொடுத்த சமந்தகம் ( ஸ்யமந்தகம் ) என்கிற ரத்னத்தை மார்பில் 
தரித்துக்கொண்டு 

துவாரகைக்குப்போய் கிருஷ்ணரைத் 
தரிசித்தான் . அவர் அந்த ரத்னத்தைப் பார்த்துக் கேட்க " , 
அதை அவன் கொடுக்கமாட்டேன் என்று சொல்லிவிட்டுத் 
தன் ஊருக்குப் போனான் . பின் , சில நாள் பொறுத்து அந்த 
ரத்னத்தை அவன் தம்பியானவன் ( பிரசேனன் ) தரித்துக் 
கொண்டு காட்டில்போய் வேட்டையாடினான் . அப்போது 
அங்கே ஒரு சிம்ஹம் வந்து அவனைக் கொன்றுவிட்டு,, 
அந்த ரத்னத்தை எடுத்துக்கொண்டு நடந்தது . அப்போது 
கரடிகளுக்கு ராஜாவான ஜாம்பவந்தன் வந்து அந்த 
சிம்ஹத்தைக் கொன்றுவிட்டு 

அந்த ரத்னத்தை 
எடுத்துக்கொண்டு தன் குகைக்குப் போச்சு ( து ). பின்பு சில 
நாட்கள் பொறுத்து கிருஷ்ணரானவர் ” விநாயக விரதத்தை 
அனுஷ்டித்த பலத்தால் அந்த குகைக்குப்போய் 
ஜாம்பவந்தனைக் கண்டு பேசினார் ... அப்போது அவன் அந்த 
ஸ்யமந்தகமணியையும் , தன் குமாரத்தியான ஜாம்பவதியையும் 
கொடுக்க , அவர் அதைப் பெற்றுக்கொண்டு துவாரகாபுரிக்கு 
வந்து ஜாம்பவதியை விவாஹம் செய்துகொண்டுவந்து அந்த 
ஸ்யமந்தகமணியை சத்ராஜிதனுக்குக் கொடுக்க , அவன் தன் 
குமாரியான சத்யபாமாவை கிருஷ்ணருக்குக் கொடுத்தான் . 


15 


பின்பு 


சத்யபாமாவை 


விவாகம் 


கிருஷ்ணரானவர் 
செய்து கொண்டார் . 


அப்போது உலகத்தார் கிருஷ்ணரானவர் . சத்ராஜிதன் 
தம்பியைக் கொன்றுவிட்டு , அவன் தரித்திருந்த ஸ்யமந்தக 
மணியை அபகரித்தார் என்று சொன்னார்கள் . 
கிருஷ்ணரானவர் தன்னை உலகத்தார் சொல்லுகிற அபவாத 
தோஷத்தைக் குறித்து சுக்லபக்ஷ வளர்பிறை) சதுர்த்தியில் 
பால் குடத்தில் சந்திரனைப் பார்த்தவர்களுக்குச் சம்பவிக்கும் 
அபவாதம் , எனக்குச் சித்தித்ததே என்று பலபத்ரருடன் 
( பலராமனிடம் ) சொல்ல , அதற்கு அவர் சதுர்த்தி சந்திரனுக்கு 
விநாயகர் எப்படி - சாபம் 

கொடுத்தார் என்று 

கேட்க , 
கிருஷ்ணர் சொல்லுகிறார் . 


விநாயகர் , சந்திரனுக்குச் சாபம் கொடுத்த வரலாறு 


! 


கேளும் அண்ணா 

முன்னாளில் 

ஒருநாள் 
விக்னேச்வரரானவர் குஞ்சர " சரீரத்துடன் கைலாசத்திற்குப் 
போனார் . அவரைச் சந்திரன் பார்த்துச் சிரிக்க , விநாயகரானவர் 
சந்திரனைப் பார்த்து , உன்னை சதுர்த்தியில் யார் பால் 
குடத்தில் யார் பார்க்கிறார்களோ , அவர்களுக்கு அபவாத 
தோஷம் சித்திக்கக்கடவது என்று சாபம் 

கொடுத்தார் . 
அப்போது சந்திரனானவன் வணக்கமாய் விநாயகரைப் 
பார்த்து , ஈச்வரரானவர் சுப்ரமண்யருக்குச் சொன்ன பிரகாரம் 
என்னை பாத்ரபத சுத்த வளர்பிறை சதுர்த்தியில் விதிப்படி 
பூஜைசெய்து விரதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு சம்பவிக்கும் 
அபவாததோஷம் நீங்கி , சத்ருஜயம் , மோக்ஷ சாம்ராஜ்யம் , 
சித்தி . தன , கனக , வஸ்து , வாஹநம் , அநேக வஸ்த்ராபரண , 
புத்ரபௌத்ர கோமஹிஷ்யாபி விருத்தி ஆகிய இவைகளை 
எல்லாம் உண்டானதுபோல் , உனக்கும் உண்டாகுமென்று 
விநாயகருக்குச் சொன்னார். அவர் சொன்னபடிக்கு இந்த 
விரதத்தை சந்திரன் 

முதலானவர் அனுஷ்டித்தார்கள் . 
கிருஷ்ணரானவர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேணும் 
என்று பலபத்ரரிடம் சொல்ல , 

பலபத்ரரானவர் 

தன் 
16 


பட்டணத்தில் எல்லோரையும் விநாயக விரதம் செய்யுங்கள் 
என்று தண்டோரா மூலமாய் தெரிவித்து அவரும் கிருஷ்ணர் 
முதலானவர்களும் இந்த விநாயக விரதத்தைச் செய்தார்கள் . 
பின்பு கிருஷ்ணரானவர் விநாயகரின் அனுக்கிரஹத்தால் 
முன்சொன்ன ஜாம்பவந்தர் இருக்கிற குகைக்குப்போக , 
ஜாம்பவந்தரானவர் முன்சொன்ன சியமந்தகமணியையும் . தன் 
குமாரியான ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்குக் கொடுத்தார் .. 
கிருஷ்ணரானவர் அந்த ரத்னத்தைக் 

கொண்டுவந்து 
முன்சொன்ன சத்ராஜித்த மஹாராஜனுக்குக் கொடுக்க , அவன் 
அதை வாங்கிக்கொண்டு , தன் குமாரத்தியான சத்யபாமாவைக் 
கிருஷ்ணருக்குக் கொடுத்தான் ." அவர் ஜாம்பவதியையும் 
சத்யபாமாவையும் விவாஹம் செய்துகொண்டார். 


கொண்டுவர 
போதும் 


கடைய 


ஆகிய 


இதுதவிர தேவேந்திரனானவன் விருத்ராசுரனை வதம் 
செய்யப்போகிறபோதும் , ஸ்ரீராமரானவர் சீதையைத் தேட 
ஆரம்பிக்கற போதும் . பகீரதனானவன் கங்கையைப் பூமியில் 

தேவலோகத்துக்குப் போன போதும் முயன்ற 
தேவர்கள் ( 

ராக்ஷஸர்களும் ) அசுரர்களும் 
திருப்பாற்கடல் 

ஆரம்பிக்கிறபோதும் , சாம்பன் 
என்கிறவன் தனக்கு வந்த குஷ்ட வியாதி நிவர்த்தியாகிறதற் 
காகவும் இவர்களெல்லாம் கணபதி 

பூஜை 
செய்தார்கள் என்று இந்தப் பிரகாரம் சூதமஹரிஷியானவர் 
தர்மராஜனுக்குச் சொல்ல , தர்மராஜனானவர் தன் தம்பிமார் 
சஹிதமாய் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இந்த விரத 
பலத்தால் தன் சத்ருவான துரியோதனன் முதலானவர்களை 
சம்ஹாரம் செய்து ராஜ்யத்தை அடைந்தார் . யாவரும் மனதில் 
நினைத்த கார்யங்களெல்லாம் விநாயக பூஜையின் பலத்தால் 
அவர்களுக்கு சித்தியாகிறது . ஆகையால் கணபதியானவர் 
சித்தி விநாயகர் என்று லோகத்தில் பெயர் பெற்றார் . அதில் 
அந்த விநாயகரை வித்யாரம்ப காலத்தில் பூஜை செய்தால் , 
வித்யையில் தேர்ச்சி கிடைக்கும் , இதுதவிர ஜயம் விரும்புகிற 
வர்கள் ஜயமும் , புத்திரனை விரும்புகிறவர்களுக்கு புத்திரரும் , 
புருஷனை விரும்புகிறவர்களுக்கு புருஷனும் , சௌபாக்யத் 
தைக்கோரின சுமங்கலிகளுக்குச் 

சௌபாக்யமும் , 
விருத - 3 

17 


ஆகையால் 


இப்படியுண்டாகும் . விக்னேச்வரரை விதவை ஸ்திரீகள் பூஜை 
செய்தால் மறுஜன்மங்களில் விதவையாகமாட்டார்கள். 

பிராம்மணர்கள் , க்ஷத்திரியர்கள் , வைஸ்யாள் , 
ஸ்திரிகள் , பாலர்கள் (குழந்தைகள் ! இவர்களெல்லாம் யதா 
விதிப்படிக்கு பய பக்தியுடன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் 
ஸ்ரீகணபதியின் அனுக்கிரஹத்தில் சகல கார்யமும் சித்திக்கும் . 
புத்ர , பௌத்ர அபிவிருத்தியும் , அதிக சம்பத்தும் அடைந்து 
சுகமாய் இருப்பார்கள் . 


இந்தக்கதை ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது . 
விநாயக விரத கதை சம்பூர்ணம் . 


இதன்படி வசனம் செய்தவர்கள் கள்ளப்புலியூர் பர்வத 
சஞ்ஜீவி அய்யர். இந்நூல் தை மாதம் , விளம்பி வருஷம் . 
மாதம் 8 ந்தேதி சோமவாரத்தில் 

எழுதி 
நிறைவேறிற்று . ( 22-8-1898 ) 


ஆவணி 


18 


விநாயக விரத கதை 


आसीत्पुराचन्द्रवंशे राजा धर्म इतिश्रुतः । 
स्वराज्ये दैवयोगेन ज्ञातिभिः कुटिलैंः कृते ।। 


अनुजैर्भार्यया सार्धं जगाम गहनं वनम् । 
बहुवृक्षसमाकीर्णं नानागसमन्वितम् ।। 


बहुपक्षिकुलोपेतं व्याघ्रभल्लूकसेवितम् । 
तत्र तत्र समाविष्टा मुनयो ब्रह्मवादिनः ।। 


आदित्यसन्निभाः सर्वे सर्व वह्निसमप्रभाः । 
तेजोमण्डलसंकाशा वायुपर्णाम्धुभक्षकाः ।। 


अग्निहोत्ररता नित्यमतिथीनां च पूजकाः । 
ऊर्ध्वबाहुनिरालम्बाः सर्वे मुनिगणास्तथा ।। 


तान् दृष्ट्वा धर्मराजोऽपि संभ्रमेण समन्वितः । 
सूताश्रमं समासाद्य सूतं दृष्ट्वा ससंभ्रमम् ।। 
नत्वा च भार्यया सार्धमनुजैः समुपाविशत् ।। 


- 

முன்காலத்திலே சந்திர வம்சத்தில் பிறந்த தர்மராஜா 
வானவர் 

தைவ வசத்தினால் தாயாதிகளான துர்யோதனா 
தியரின் சதியினால் ராஜ்யம் இழந்து தன் சகோதரர்களுடனும் 
த்ரௌபதியுடனும் அநேகமான விருக்ஷங்களும் , கரடி , புலி 
முதலான அநேகவித மிருகங்களும் , சக்ரவாகம் முதலான 
பகுவித பக்ஷிகளும் கூடியிருக்கிற வனத்தில் போய் அநேக 
ரிஷ்யாஸ்ரங்களில் போய் . அவர்களைத் தரிசனம் செய்து 
கொண்டு பின்பு, ஸூதமஹரிஷி வசிக்கிற ஆச்ரமத்தில்போய் 
ரிஷீச்வரரை நமஸ்கரித்து 

அவரைப் 

பார்த்துச் 


அந்த 
சொல்லுகிறார் . 


19 


धर्मराज उवाच 

सूत सूरे महाप्राज्ञ सर्वशास्त्रविशारद । 
वयं च भायंया सार्धं ज्ञातिभिः परिपीडिताः ।। 


स्वराज्यं सकलं चैव पुत्राश्चापहृताहि नः । 

(fs TET:) | 


तव दर्शनमात्रेण सर्वं दुःखं विनाशितम् । 
ममोपरि कृपां कृत्वा व्रतं ब्रूहि दयानिधे ।। 


- 

சர்வசாஸ்த்ர விசக்ஷணராயும் , மஹா ப்ராக்ஞராயும் 
கிருபைக்கு சமுத்ரமாயும் ஆகிய சூத மஹரிஷியே ! நாங்கள் 
எங்கள் தாயாதிகளால் அதிக பாதையை அடைந்தோம் . 
எங்களுடைய ராஜ்யங்களையும் 

புத்ரரையும் ). 
சம்பத்துக்களையும் தாயாதிகள் அபகரித்துக் கொண்டார்கள். 
நாங்கள் வனத்தில் வந்து வாஸம் செய்கிறோம் . இப்பொழுது 
உம்முடைய தரிசனத்தால் எங்களுடைய சமஸ்த துக்கங்களும் 
போயிற்று . என்மேல் தேவரீர் தயவுசெய்து எங்களுக்கு 
ராஜ்யம் சித்திக்கும்படியாய் ஒரு விரதத்தை அனுக்கிரஹம் 
செய்யவேண்டியது என்று தர்மராஜாவானவர் கேட்க , சூத 
மகரிஷி சொல்லுகிறார் . 


सूत उवाच 


व्रतं सम्पत्करं नृणां सर्वसौख्यप्रवर्द्धनम् । 
श्रुणुध्वं पाण्डवाः सर्वे व्रतानामुत्तमम् व्रतम् ।। 


रहस्यं सर्वपापघ्नं पुत्रपौत्राभिवर्द्धमम् । 

व्रतं साम्बशिवेनैव स्कन्दस्योद्बोधितं पुरा ।। 
टीका 

கேளுங்கள் பாண்டவர்களே ! மனுஷ்யர்களுக்கு சகல 
சம்பத்துக்களையும் , 

சௌக்யாபிவர்த்தனங்களையும் 
செய்வதாயும் விரதத்தில் உத்தமமானதாயும் 

20 


சகல 


சகல 


பாடங்களையும் நாசம் செய்வதாயும் , புத்ரபௌத்ராபிவிருத்தி 
செய்வதாயும் ரஹஸ்யமானதாயுமாகிய ஒரு விரதம் உண்டு 

காலத்தில் சுப்ரமண்யருக்கு பரமேச்வரன் 
உபதேசித்ததாகும் . அது எப்படி என்றால் 


முன் 


कैलासशिखरे रम्ये नानागणनिषेविते । 
मन्दारविटपिप्रान्ते नानामणिविभूषिते ।। 


हेमसिहासनासीनं शङ्करं लोक शङ्करम् । 
पप्रच्छ षण्मुखास्तुष्टो लोकानुग्रहकाङ्क्षया ।। 


கைலாச 


ta 
ப்ரம்மாதி கணங்களால் 

சேவிக்கப்பட்டதாயும் , 
அனேகமான ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதாயும் ஆகிய 

கிரியின் சிகரத்திலே மந்தார விருக்ஷத்தின் கீழே 
சிம்மாசனத்தில் ஸ்ரீ சாம்பசிவமூர்த்தியானவர் இந்த விநாயக 
விரதத்தைக் குமாரசுவாமிக்கு 

அனுக்ரஹித்து ஆரம்பிக்க.. 
குமாரசாவாமியானவர் அதிக சந்தோஷத்தை அடைந்து , 
ஸ்வாமியைக் கேட்கிறார். 


स्कन्द उवाच -- 

केन व्रतेन भगवन् सौभाग्यमतुलं भवेत् । 
पुत्रपौत्रधनं लब्ध्वा मनुजस्सुखमेधते ।। 


तन्मे वद महादेव व्रतानामुत्तमं व्रतम् । 


टीका 

ஸ்ரீமஹாதேவராயும் பகவானாயுமாகிய சாம்பசிவ 
மூர்த்தியே ! மனுஷ்யர்கள் எந்த விரதத்தினால் சௌபாக்யங் 
களையும் , புத்ர சம்பத்துக்களையும் அடைந்து சுகத்தை 
அனுபவிக்கிறார்களோ அப்பேர்ப்பட்ட உத்தமமான 
விரதத்தை எனக்கு அனுக்கிரஹகிக்க வேண்டியதென்று கேட்க 
ஈச்வரன் சொல்லுகிறார். 

21 


- 


ईश्वर उवाच 

अस्ति व्रतं महाभाग गणनाथप्रपूजनम् । 
सर्वसम्पत्करं श्रेष्ठमायुष्कामार्थसिद्धिदम् ।। 


मासे भाद्रपद शुक्लचतुर्थ्यां व्रतमाचरेत् । 
प्रातःस्नात्वा शुचिर्भूत्वा नित्यकर्म समाचरेत् ।। 


स्वशक्त्या गणनाथास्य स्वर्णरौप्यमयाकृतिम् । 
अथवा मृण्मयं कुर्याद् वित्तशाठयं न कारयेत् ।। 


ஆகிய 


க 
குமார 

! ஸர்வசம்பத்ப்ரதமாயும் , உத்தமமானதாயும் , 
தீர்க்காயசும் , 

காம்யார்த்தமும் கொடுக்கிறதாயும் 
கணபதி விரதமென்று ஒரு விரதம் உண்டு . அந்த விரதம் 
பாத்ரபத மாசத்திலே சுக்லபக்ஷ சதுர்த்தி தினத்திலே ஆசரிக்க 
வேண்டியது . அந்த தினத்தில் செய்யவேண்டிய விதிகள் எது 
( என்ன ) வென்றால் , சூர்ய உதயத்தில் எழுந்து ஸ்நானம் 
செய்து சுத்தமான வஸ்த்திரம் தரித்து , நித்யகர்மானுஷ்டானம் 

அவரவர்கள் சக்திக்குத் தகுந்தபடிக்குத் தன 
லோபத்துவம் செய்யாமல் பொன்னினாலாவது , வெள்ளி 
யாலாவது 

விக்னேச்வரனுடைய பிரதிமை செய்யவேண்டியது . 
இவை இரண்டினாலும் 

செய்ய சக்தியில்லாவிட்டால் 
பரிசுத்தமான மண்ணினாலாவது விக்னேச்வரனின் பிரதிமை 
செய்யவேண்டியது . 


செய்து 


स्वगृहस्योत्तरे देशे मण्टपं कारयेत्ततः । 
तन्मध्येऽष्टदलं पद्यं यवैर्वा तण्डुलेन वा ।। 


प्रतिमां तत्र संस्थाप्य पूजयित्वा प्रयत्नतः । 
श्वेतगन्धाक्षतैः पुष्पैर्दूर्वाकुरसमन्वितैः । 


धूपैदीश्च नैवेद्यैर्मोदकैघृतपाचितैः । 
एकविंशतिसङ्ख्याकान् नारिकेलफलान्यपि ।। 


22 


रम्भाजम्बूकपित्थौघान् इक्षुखण्डांश्च तावतः । 
एवमन्यफलापूपैर्नैवेद्यां कारयेत्ततः ।। 


नृत्तगीतैश्च वाद्यैश्च पुराणपठ नादिभिः । 
तर्पयेद्गणनाथं च विप्रान् दानेन श्रोत्रियान् ।। 


बन्धुभिः स्वजनैस्सार्ध भुञ्जीयात्तैलवर्जितम् | 
एवं य कुरुते मयुः गणनाथप्रसादतः । 
सिध्यन्ति तस्य कार्याणि नात्रकार्या विचारणा ।। 


- 


टीका 

தன் வீட்டுக்கு வடக்கே ஒரு மண்டபம் செய்து , அதில் 
நெல்லாவது , பச்சரிசியாவது போட்டு பரப்பி , அதில் 
அஷ்டதளம் போட்டு , அதன்மேல் விக்னேச்வரரை வைத்து 
வெள்ளையாகிய ) 

கந்தாக்ஷதைகளாலும் அறுகுகளாலும் 
அருகம்பற்களாலும் பக்தியுடன் பூஜை செய்து தூபதீபம் 
காண்பித்து நெய்யில் செய்த கொழுக்கட்டைகள் முதலான 
மாவுப்பலகாரமும் தேங்காய் , வாழைப்பழம் , நாவல்பழம் ,, 
விளாம்பழம் , கரும்புத்துண்டு இது முதலான பழங்களை 
வெவ்வேறாய் வகைக்கு 21 விழக்காடு வைத்து நைவேத்யம் 
செய்து , நிருத்த - கீத வாத்யமும் புராண படனமும் செய்வித்து 
கணபதி பூஜையை நிறைவேற்றி, பின்பு வேத விதியறிந்த 
பிராம்மணர்களுக்குத் தக்ஷிணை, தாம்பூலம் 

கொடுத்து , 
பந்துக்களுடன் எண்ணெயில் செய்த பலஹாரங்களை நீக்கி , 
நெய்யில் செய்த 

போஜனம் 
பலஹாரத்துடன் 

செய்ய 
வேண்டியது . இந்த பிரகாரமாய் 

எவன் 

கணபதி பூஜை 
செய்கிறானோ, அவனுக்கு கணபதியின் அனுக்கிரஹத்தால் , 
கார்யமும் சித்திக்கும் . இதற்கு 

எள்ளளவும் 
சம்சயமில்லை . 


சகல 


ततः प्रभाते विमले पुनः पूजां समाचरेत् । 
मौजीकृष्णाजिनं दण्डमुपवीतं कमण्डलुम् ।। 


परिधानं तथा दद्याद्यथाविभवमुत्तमम् । 

23 


उपायनं ततो दद्यादाचार्याय स्वशक्तितः ।। 
अन्येभ्यो दक्षिणा दद्याद्ब्राह्मणान् भोजयेत्ततः । 


மற்றாம் நாள் (மறுநாள் ) உதயத்தில் ஸ்நானம் செய்து 
கண்டதிக்கு புந பூஜை செய்து மௌஞ்ஜீ கிருஷ்ணஜிநம் 
தண்டம் - யக்ஞோட வீதம் , கமண்டலம் வஸ்த்ரம் இவைகளை 
அவர் அவர்கள் சக்திக்குத் தகுந்த மாத்ரம் (தகுந்தவாறு ) 
கணபதிக்கு சமர்ப்பித்து அவைகளை பிரம்மச்சாரிகளுக்குத் 
தானம் செய்து முன்னே குருவுக்கும் அப்பால் பிராம்மணர் 
களுக்கும் வஸ்த்ரமால்யம் 


त्रैलोक्ये विश्रुतं चैतव्रतानामुत्तमोत्तमम् । 
अन्यैश्व देवमुनिभिर्गन्धर्वैः किन्नरैस्तथा ।। 
चीर्णभेतच्छुतं सर्वैः पुराकल्पे षडानन । 
इति पुत्राय शर्वेण षण्मुखायोदितं पुरा ।। 
एवं कुर्याद्धर्मराज गणनाथप्रपूजनम् । 

विजयस्ते भवेन्नित्यं सत्यं सत्यं वदाम्यहम् ।। 
टीका 

ஓ ஷண்முகா ! மூன்று லோகங்களிலும் பிரஸித்தமான . 
உத்தமமாகிய!, இந்த கணபதி விரதத்தை 

விரதத்தை முன்காலத்தில் 
தேவமுனி கந்தர்வ , கின்னரர்களால் அனுஷ்டிக்கப்பட்டதே 
அல்லாமல் சாமான்யமல்ல என்று இந்த பிரகாரமாக சாம்பசிவ 
மூர்த்தியானவர் சப்ரமண்யருக்கு இந்த 

விரதத்தை 
உபதேசித்தார். ஆகையால் ஓ தர்மராஜாவே ! நீ இந்த 
விரதத்தை அனுஷ்டித்தால் உனக்கு சத்ரு ஜயம் உண்டாகும் . 
நான் உனக்கு சத்தியமாய்ச் சொன்னேன் 

சொன்னேன் என்று இந்த 
பிரகாரம் சூத ரிஷி சொன்னார் . 


एतद्वतं हरिश्चापि दमयन्ती पुराकरोत् । 
कृष्णो जाम्बवतीमादात्स्यमन्तकमणिं तथा ।। 


दमयन्ती नां चैव व्रतस्यास्य प्रभावतः । 

24 


- 


ts 

முன்காலத்திலே தமயந்தியானவள் இந்த விரதத்தை 
அனுஷ்டித்து 

மஹாராஜானை 

விவாஹம் செய்து 
கொண்டாள் . ஸ்ரீகிருஷ்ணசுவாமியானவர் அந்த விரதத்தை 
அனுஷ்டித்து ஜாம்பவதியையும் சமந்தகம் ( ஸ்யமந்தகம் ) 
என்கிற ரத்னத்தையும் அடைந்தார். அது எப்படி என்றால் , 


நள 


சத்ராஜிதன் என்கிற ராஜாவானவன் சூர்யன் வரத்தால் 
சமந்தக ( ஸ்யமந்தக ரத்னத்தை சம்பாதித்து ஸ்ரீகிருஷ்ணரைப் 
பார்ப்பதற்காகத் துவாரகைக்குப்போய் கிருஷ்ணரைத் தரிசனம் 
செய்தார் . அப்போது அந்த கிருஷ்ணரானவர் சத்ராஜித்த 
ராஜனைப் பார்த்து அந்த 

சமந்தகமணியைக் 

கேட்க , 
சத்ராஜிதனானவன் அந்த ரத்னத்தைக் கொடுக்காமல் தன் 
ஊருக்குப்போய் தன் தம்பி பிரஸேனனுக்குக் கொடுத்தார் . சில 
நாட்களுக்குப் பின்பு அந்த பிரஸேனன் அந்த ரத்னத்தைத் 
தரித்துக்கொண்டு 

வேட்டையாடுவதற்காகக் காட்டிற்குப் 
அப்போது 

சிம்ஹம் வந்து அந்த 
சத்ராஜித்தன் தம்பியைக் கொன்று , அந்த ரத்னத்தை எடுத்துக் 

நடந்தது . அப்போது ஜாம்பவந்தன் என்கிற 
கடிகளுக்கு ராஜாவானவன் அந்த சிம்மத்தைக்க கொன்று 
விட்டு , அந்த ரத்னத்தை எடுத்துக்கொண்டு தன் குகைக்குப் 
போய்விட்டான் . லோகத்தில் எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ணரானவர் 
மேற்படி சத்ராஜிதன் தம்பியை சம்ஹாரம் செய்து , அந்த 
சமந்தகமணியை அபஹரித்தார் என்று சொல்லுகிறார்கள் . 


போனான் . 


கொண்டு 


கிருஷ்ணரானவர் உலகத்தார் தன்னைச் சொல்லுகிற 
அபவாத தோஷத்தைக் குறித்து , சுக்லபக்ஷ சதுர்த்தியில் பால் 
குடத்தில் சந்திரனைப் பார்த்தவர்களுக்கு சகலவித அபவாதம் 
சித்தித்ததென்று பலபத்ரருடன் சொல்ல, 

சொல்ல , அதற்கு அவர் 
சதுர்த்தி சந்திரனுக்கு விநாயகர் எப்படி சாபம் கொடுத்தார் 
என்று கேட்க , கிருஷ்ணர் சொல்லுகிறார் , ஓ அண்ணா, 
ஒருநாள் விக்னேச்வரரானவர் கொஞ்சம் (குஞ்சர ) சரீரத்துடன் 
கைலாசத்துக்குப் போனார் . அவரை சந்திரன் பார்த்துச் சிரிக்க , 
விநாயகரானவர் சந்திரனைப் பார்த்து , உன்னைச் சதுர்த்தியில் 

25 


விருத - 4 


பால்குடத்தில் எவர் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அபவாத 
தோஷம் சித்திக்கக் கடவது " என்று சாடம் கொடுத்தார். 
அப்போது சந்திரனானவர் வணக்கமாய் விநாயகரைப் பார்த்து 
சுப்ரமணியருக்கு ஈச்வரன் சொன்ன 

பிரகாரம் என்னை 
பாத்ரபத சுத்த சதுர்த்தியில் யதா விதியாய் விநாயகரைப் 
பூஜைசெய்து, விரதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு சம்பவித்த 
அபவாததோஷம் தொலைந்து , சத்ரு ஜயமும் , மோக்ஷ 
சாம்ராஜ்யமும் சித்தியும் தனகன வஸ்து வாஹநம் முதலாய் 
அநேக வஸ்திராபரண - புத்ர - பௌத்ர கோமஹிஷ்யாபி 
விருத்தியும் ஆகிய இவைகளெல்லாம் உண்டானதுபோல் 
உனக்கு உண்டாகுமென்று விநாயகர் சந்திரனுக்குச் 
சொன்னார் . 


அவர் சொன்னபடிக்கு அந்த விரதத்தை சந்திரன் 
முதலானவர்கள் அனுஷ்டித்தார்கள் . கிருஷ்ணரானவர் இந்த 
விரதத்தை அனுஷ்டிக்கவேண்டுமென்று பலபத்ரருக்குச் 
சொல்ல , பலபத்தரனானவர் தன் பட்டிணதத்தில்போய் கணபதி 
விரதம் செய்யுங்கள் என்று தண்டோரா மூலமாய் அந்த 
பட்டிணத்தில் உள்ளவர்களுக்குத் தெரிவித்து அவரும் , 
கிருஷ்ணர் முதலானவர்களும் இந்த விநாயக விரதத்தைச் 
செய்தனர். பின்பு கிருஷ்ணரானவர் விநாயகரின் 
அனுக்ரஹத்தால் ஜாம்பவந்தர் இருக்கிற குகைக்குப்போக , 
ஜாம்பவந்தரானவர் அந்த சமந்தகமணியையும் , தன் 
குமாரத்தியுமான ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்குக் 
கொடுத்தார். கிருஷ்ணரானவர் அந்த ரத்னத்தைக் கொண்டு 
வந்து முன்சொன்ன சத்ராஜித மஹாராஜனுக்கு கொடுக்க, 
அவன் அதை 

வாங்கிக் கொண்டு தன் குமாரத்தியான 
சத்தியபாமாவை கிருஷ்ணருக்குக் கொடுக்க , கிருஷ்ணரானவர் 
ஜாம்பவதியையும் சத்தியபாமாவையும் விவாஹம் செய்து 
கொண்டார் . இதுதான் கிருஷ்ணர் சியமந்தகமணியையும் , 
ஜாம்பவதியையும் அடைந்த கதை . 

शक्रेणपूजितः पूर्वं वृत्रासुरवधे तथा । 
रामदेवेन तद्वश्च सीताया मार्गणे 

पुरा 


26 


भगीरथेन तद्वश्च गङ्गामानयता पुरा । 
अमृतोत्पादनार्थाय तथा देवासुरैरपि ।। 


कुष्ठव्याधियुतेनापि साम्बेनाराधितः पुरा । 
एवं मुक्तस्तु सूतेन सानुजः पाण्डुनन्दनः ।। 


पूजायामास देवस्य व्रतं त्रिपुरघातिनः । 
शत्रु सङ्घ निहत्याशु प्राप्तवान् राज्यमोजसा ।। 


கடலைக் 


கடைய 


தேவேந்திரனானவன் விருத்ராகரனை வதம் செய்யப் 
போகிறபோதும் , ஸ்ரீராமரானவர் சீதையைத் தேட ஆரம்பிக்கிற 
போதும் . பகீரதனானவன் கங்கையை பூமியில் கொண்டுவா 
யெத்தனிக்கும்போதும் ", தேவர்களும் அஸுரர்களும் 
திருப்பாற் 

ஆரம்பிக்கும்போதும் , 
குஷ்டவியாதி 

நிவர்த்தியாகிறதற்காக சாம்பசிவனும் " 
(சாம்பனும் ) ஆகிய இவர்களெல்லாம் இந்த கணபதி பூஜை 
செய்தார்கள் என்று இந்த பிரகாரம் சூதமஹரிஷி சொல்ல 
தர்மராஜாவானவர் தன்னுடைய 

தம்பிமாருடன்கூட இந்த 
விரதத்தை அனுஷ்டித்து பராக்கிரமத்தினால் சத்ருக்களை 
ஜெயித்து ராஜ்யத்தை அடைந்தார் . 


पूजयित्वा महाभागं गणेशं सिद्धिदायकम् । 
सिध्यन्ति सर्वकार्याणि मनसा चिन्तितान्यपि ।। 


तेन ख्यातिगतो लोके नाम्ना सिद्धिविनायकः । 
विद्यारम्भे पूजितश्चेद्विद्यालाभो भवेद्धृवम् ।। 


जयं च जयकामश्च पुत्रार्थीलभते सुतान् । 
पतिकामा च भर्तारं सौभाग्यं च सुवासिनी ।। 


विधवा पूजयित्वा तु वैधव्यं नाप्नुयात् क्वचित् । 
ब्राह्मणः क्षत्रियो वैश्यश्शूद्रो वा वाप्यथवा स्त्रियः ।। 


27 


अर्थः कश्चापि भक्त्या च व्रतं कुर्यांद्यथाविधि । 
सिध्यन्ति सर्वकार्याणि गणनाथप्रसादतः ।। 
पुत्रपौत्राभिवृद्धिंश्च गजान्तैश्चर्यमाप्नुयात् ।। 


ஆகையால் 


யாவரும் மனதால் நினைத்த 

கார்யங்களெல்லாம் 
விநாயக பூஜையால் ஸித்தியாகின்றது . 
கணபதியானவர் ஸித்திவிநாயகர் என்று உலகத்தில் பெயர் 
பெற்றார் . அதனால் அந்த விநாயகரை வித்யாரம்ப காலத்தில் 
பூஜை செய்தால் வித்யாலாபம் நிச்சயமாய்க் கிடைக்கும் , 
ஜயத்தை விரும்புகிறவர்கள் ஜயத்தையும் , புத்திரர்களை 
விரும்புகிறவர்கள் புத்திரர்களையும் , புருஷனை விரும்பின 
பெண்கள் புருஷனையும் , ஸௌபாக்யத்தைக் 

கோரிய 
சுமங்கலிகள் ஸௌபாக்யத்தையும் அடைகிறார்கள் . விதவை 
ஸ்திரீ பூஜை செய்தால் எந்த ஜன்மத்திலும் விதவைத்தன்மை 
அடையமாட்டாள் . 

ஆகையால் 

பிராம்மணர்கள், 
க்ஷத்திரியர்கள் , வைச்யர்கள் , மற்றோர்கள் , ஸ்திரீகள் , பாலர்கள் 
இவர்கள் எல்லோரும் யதா விதிப்படிக்கு பயபக்தியுடன் இந்த 
விரதத்தை அனுஷ்டித்தால் ஸ்ரீ கணபதி அனுக்கிரஹத்தால் 

கார்ய ஸித்தியும் , புத்ரபௌத்ராபிவிருத்தியையும் 
அதிகமான சம்பத்தையும் அடைந்து சுகமாய் இருப்பார்கள் . 


சகல 


।। इति स्कान्दपुराणे स्कन्दमहेश्वर संवादे विनायकव्रतकल्पः सम्पूर्णः ।। 


இந்த நூல் துன்முகி வருஷம் கார்த்திகை மாதம் 18- ந் 
தேதி மங்களவாரம் மத்யான்னத்தில் பர்வதசஞ்ஜீவி அய்யர் 
ஹஸ்தத்தால் எழுதி ( நிறைவு பெற்றது ) சமாப்தியாயிற்று. 
( 1-12-1801) 


28 


ஸரஸ்வதி விரத கதை 


श्री सूत उवाच - 

शुणुध्वं मुनयस्सर्वे व्रतानामुत्तमं व्रतम् । 
दुर्गालक्ष्मी भहादेव्यः पूज्या यस्मिन् प्रयत्नतः ।। 


आश्वीजमासे सम्प्राप्ते प्रतिपच्छु भवासरे । 
तदारभ्य प्रयत्नेन नवरात्रिषु पूजयेत् ।। 


अथवा मूलनक्षत्रे समारभ्य प्रपूजयेत् । 
तत्राप्यशक्तो विप्रेन्द्रा नवम्यां तु प्रपूजयेत् ।। 


एतव्रतं नरः कृत्वा सर्वसिद्धि मवाप्नुयात् । 
नित्यैश्वर्य समायुक्तो दुर्गालोकमवाप्नुयात् ।। 


तात्पर्यम् - 


சகலமான 


மஹரிஷியானவர் சௌனகாதி ரிஷிகளைப் 
பார்த்துச் சொல்கிறார் . ஓ ரிஷிஸ்வரர்களே ! கேளுங்கள். 

விரதங்களிலே உத்தமமான விரதத்தைச் 
சொல்கிறேன் . அது என்னவென்றால் சாந்த்ரமானப்படிக்கு 
ஆஸ்வயுஜ 

மாசத்தில் வரப்பட்ட சுக்லபக்ஷ பிரதமை 
முதல் கொண்டு ஒன்பது நவராத்ரிகளில் துர்கா / லக்ஷ்மி / 
ஸரஸ்வதியை பூஜை செய்யவேண்டியது . அப்படி செய்யாத 
( செய்ய இயலாத ) பக்ஷத்தில் மூலா நக்ஷத்திரம் முதல்கொண்டு 
பூஜை செய்யவேண்டியது . ஓ பிராம்மணர்களே ! அப்படிச் 
செய்கிறத்துக்கும் சக்தியில்லாவிட்டால் நவமி திதி நாளில் 
பூஜை 

செய்யவேணும் . இந்த விரதத்தை மனுஷ்யர்கள் 
அனுஷ்டித்தால் 

சித்திகளுங்கிடைத்து எப்போதும் 
ஐச்வர்யத்துடன் கூடியிருந்து அந்தியத்தில் கடைசி காலத்தில் 
துர்காலோகம் போய் சேருவார்கள் . இந்த பிரகாரம் சூதரிஷி 
சொல்ல ரிஷிகள் கேட்கிறார்கள் . 

29 


சகல 


ऋषय ऊचु 

पुरा केन कृतं ह्यत्र केन प्राप्तं महत्सुखम् । 
एतब्रूहि महाभाग कृपास्मासु तवास्ति चेत् ।। 


ஓ மஹாத்மாவான சூத மஹரிஷியே ! முன்காலத்திலே 
இந்த விரதத்தை எவர் செய்தார்கள் ? அப்படிச் செய்து 
அதிகமான சுகத்தை யார் அடைந்தார்கள் ? நீர் எங்கள் மேல் 
தயவு உண்டாயிருந்தால் (உள்ளவராயிருந்தால் ) இந்த விரத 
மாஹாத்மியத்தை எங்களுக்கு நன்றாய் சொல்லும் என்று 
ரிஷிகள் கேட்க , சூதரிஷி சொல்கிறார் - 


श्री सूतः 


श्रोतव्यं च प्रयत्नेन कृतं व्रतमनुत्तमम् । 
पुराकृतयुगे चासीत् सुकेतुरिति विश्रुतः ।। 
राजा परमधर्मात्मा प्रजापालनतत्पर । 
नित्यैश्वर्यसमायुक्तः हस्त्मश्वरथसङ्कुलः ।। 


சூதர் சொல்கிறார் 

ஓ . பிராமணர்களே ! உத்தமமான இந்த விரதத்தை 
அனுஷ்டித்தவனைச் சொல்கிறேன் கேளுங்கள் . 


முன் கிருதயுகத்திலே சுகேது மஹாராஜா என்று 
ஒருவன் இருந்தான் அவன் எப்பேர்ப்பட்டவனென்றால் 
அவன் மஹத்தான தர்மாத்மா , பிரஜைகளை ரக்ஷிப்பதில் 
அதிக ஆசையுள்ளவன் . எப்போதும் சம்பத்துண்டானவன் ரத , 
கஜ , துரக , பதாதிகள் என்கிற சதுரங்க சைன்யமுள்ளவன் . 


तस्य भार्या विशालाक्षी सुरूपा प्राप्तयौवना । 
सा भून्नाम्ना सुवेदीति सर्वमङ्गलसंयुता ।। 


அப்பேர்ப்பட்ட சுகேது மஹாராஜாவினுடைய பார்யாள் 
சுவேதி என்கிற பெயரை 

உடையவள் . 

அவளுக்கு 
விசாலமான நேத்ரமும் , நல்ல ஸ்வரூபமும் யௌவன வயசும் 
பொருந்தி சகல சுபத்துடனும் கூடியவள் . 


30 


सर्वराष्ट्रे न दुर्भिक्षं न भयं चास्य विद्यते । 
एवं प्रवर्तमानस्य ज्ञातीनां क्रोधमागमत् ।। 


இந்த சுகேது மஹாராஜாவின் தேசத்தில் க்ஷாமமே 
(பஞ்சமே இல்லை . இவனுக்குச் சத்ருவினால் பயமில்லை . 
இப்பேர்ப்பட்ட ராஜாவுக்குப் பங்காளிகளால் 

விரோதம் 
சம்பவித்தது . 


सोऽपि राजा महाभागश्चतुरङ्ग बलान्वितः । 
ज्ञातयो यत्र वर्तन्ते तत्र यात्रां चकार ह ।। 


பல 


அந்த சுகேது மஹாராஜாவானவன் சதுரங்க 
சைன்யங்களைச் சேர்த்துக்கொண்டு அந்த பங்காளிகளுடன் 
சண்டை செய்யப் புறப்பட்டு ) அந்த பங்காளிகள் இருக்கிற 
இடம் போய்ச் சேர்ந்தான் . 


प्रययौ ज्ञातयो यत्र सुकेतुस्तत्र तैः सह । 
सुयुद्धं कृतवान् राजा तैः सर्व च विनाशितम् ।। 


அப்படிப்போய்ச் சேர்ந்த 

ராஜாவானவன் 

அந்தப் 
பங்காளிகளுடன் மிகுந்த சண்டை செய்து அவர்களால் (தன் 
ஸைன்யங்களெல்லாம் 

நாசமடைந்த பாணங்களால் 
அடிபட்டவனானான் ) படைகள் யாவும் அழிக்கப்பட்டது . 


पालायमानस्य ततो सुवेदी सहसाम्ययात् । 
भर्चा साकं समागम्य वनान्तरमुपागमत् ।। 
वनान्तरं प्रविश्याथ गह्वरं ( गहन ) वनमाविशत् । 
निरन्नौ क्षुधितौ शान्तौ सुत्क्षामेण च संयुतौ । 
शरनिर्भिन्नगात्रस्तु स राजा रोगितां गतः ।। 


அப்படி அவன் நாசமடைந்தவனாகி வனத்திற்கு 
ஓடிப்போகும்போது 
அவனுடைய 

பாரியாளான 
சுவேதியானவள் பலாத்காரமாய் அவனுடன்கூட அடர்ந்த 
வனத்துக்குப்போய் அவர்களிருவரும் போஜனமில்லாமல் 


31 


பின்பு 


பசியால் பாதையை துயரத்தை அடைந்து ( அங்கே இருக்கிற 
குகைகளிலும் வாஸம் செய்து ) 

அம்புகளால் 
கிழிக்கப்பட்ட 

வியாதியை 
அடைந்தான். 


உடலை 


உடைய 


அவன் 


न च चारयितुं शक्तः पतियुक्ता वनान्तरे । 
सापि दुःखेन महता विललाप सुदुःखिता ।। 


அதன்பின்பு அந்த 

ராஜாவானவர் போஜனம் 
இல்லாததினால் நடக்கிறதற்கு சக்தியற்று அசக்தனானார் . 
அவன் பார்யாளும் அந்த வனத்தின் மத்தியில் அதிக 
துக்கத்தை அடைந்து புலம்பினாள் . 


साप्यशक्तं वाहयित्वा विचचार वनादनम् । 
तस्याः शोकं नाशयितुं मुनिराङ्गिरसोऽभ्गात् ।। 

அப்படி அவன் நடக்கிற சக்தியில்லாமையால் அவன் 
பெண்சாதியாகிய சுவேதி கணவனைத் தன் தோளின்மேல் 
எடுத்துக்கொண்டு , அந்த வனத்தில் (காடுகாடாக) சஞ்சரித்துக் 
கொண்டிருந்தாள் . அந்த 

சமயத்தில் 
மஹரிஷியானவர் 

அவர்களுடைய 
போக்குவதற்காக அவர்களிடத்தில் வந்தார் . 


ஆங்கிரஸ 
துயரத்தைப் 


दृष्ट्वा तु शोकसंतप्तां पतिवाहभरान्विताम् । 
दयालुराह तां वीक्ष्य मा रोदीर्भद्रमस्तु ते ।। 


முனிவரானவர் 


அப்படி வந்த 

ஆங்கிரஸ 
அவ்விருவரையும் பார்த்து அதிக துக்கத்தை அடைந்த சுகேது 
மஹாராஜாவையும் , கணவனைச் சுமந்தவளாயும் இருக்கிற 
சுவேதியையும் பார்த்து , அவர்கள்மேல் அதிக கிருபை 
உண்டாகி , "நீங்கள் துக்கப்படவேண்டியதில்லை . உங்களுக்கு 
அதிக சுபம் உண்டாகட்டும் என்று 

சொல்லி அந்த 
ராஜாவைக் கேட்கிறார் . 

को युवां दम्पती यातौ बहुदुःखसमन्वितौ । 
राज्यबन्धुजनैहींनी क्षुत्क्षामेण च पीडितौ ।। 

32 


एकाकिनौ समायातौ किं कार्यं वनगह्वरे । 
एतब्रूहि महाभाग मा शोकं कर्तुमर्हसि । 
रक्षिष्यामि न सन्देहः घोरदुःखार्णवादहम् ।। 


நான் 


அதிக துக்கத்தை அடைந்தவராயும் . ராஜ்யத்தையும் , 
பந்து ஜனங்களையும் விட்டவராயும் , அதிகமான பசியால் 
பாதையை (துயரத்தை ) அடைந்தவராயும் , சகாயமில்லாமல் 
ஒண்டியாய் (தனிமையாக இருக்கிறவராயுமாகிய நீங்கள் யார் ? 
எதற்காக இவ்விடம் வந்தீர்கள் ? இந்த வன குகையில் ஏன் 
இருக்கிறீர்கள் ? இந்த சங்கதிகளை எல்லாம் நன்றாய் எனக்குச் 
சொல்லுங்கள் . நீங்கள் துக்கப்படவேண்டாம் . நீங்கள் துக்க 
சமுத்திரத்தைவிட்டு நீங்கும்படிக்கு உங்களை 
ரக்ஷிக்கிறேன். இதற்கு எள்ளளவும் சந்தேகமில்லை என்று 
இந்த பிரகாரம் ஆங்கிரச முனிவர் கேட்டார் . 
सुवेद्युवाच - 

भगवन् देवदेवेश मुनिनाथ महामते । 
राज्यबन्धुविहीनोऽयं स्वजनैश्च निराकृतः ।। 
केनोपायेन वै ब्रह्मन् स्वराज्य केन हेतुना | 
पुत्रसम्पत्तिमेवाथ प्राप्नुयात् केन वै सुखम् ।। 


அப்படி ஆங்கிரஸர் கேட்க , சுவேதி சொல்லுகிறாள். ஓ 
பகவந்தரே . ( ஸ்வாமீ ) மஹாத்மாவான முனிசிரேஷ்டரே | 
நாங்கள் ராஜ்யம் , பந்துவிஹீனராயும் அற்றவராயும் ) , 
ஞாதிகளால் நிராக்க புறக்கணிக்கப்பட்டவராயும் , 
நாங்கள் (இவர் ) ராஜ்யத்தையும் , புத்ரசம்பத்தையும் , சுகத்தையும் 
எப்படி அடைவோம் வார்). 


ஆகிய 


तब्रूहि मे महाभाग कृपालो दीनवत्सल । 


ஆகிய 


மஹாத்மாவாயும் , தயையுள்ளவராயும் , எளியோரிடத்தில் 
வாத்சல்யமுள்ளவராயும் ( அன்பு , கருணை 
முனிச்ரேஷ்டரே ! அதை எனக்குச் 

அதை எனக்குச் சொல்லுங்கள் என்று 
கேட்டாள் . அதற்கு ஆங்கிரஸர் சொல்லுகிறார் . 

33 


விருத - 5 


आडिगीरस उवाच 


शीघ्र याहि मया साकं पञ्चवटयां शुभे तटे । 
दुर्गास्थानं महाक्षेत्रमत्रसन्निहिता सदा ।। 


तस्यां ( यदि ) सम्पूज्यते देवी पुत्रपौत्रादि सम्पदः । 
राज्यं च महदैश्चर्यं पुनः प्राप्तो भविष्यति ।। 


நீங்கள் சீக்கிரமாய் என்னுடன் கூட வாருங்கள் . 
பஞ்சவடீ தடத்தில் துர்கை சன்னிஹிதமாய் ( அருள்பாலிப்ப 
வளாக இருக்கிறாள் . அந்த பஞ்சவடியில் துர்காதேவியை நீ 
( அவர் பூஜை 

செய்தால் புத்ர , 

புத்ர , பௌத்ராள் முதலான 
சம்பத்துக்களும் . ராஜ்யத்தையும் , அதிக ஐச்வர்த்தையும் மறுபடி 
நீங்கள் அவர் ) அடையுவீர்க வார் )ளென்று சொன்னார் . 


सापि तद्वचनं श्रुत्वा चकार गमने मतिम् । 
स्वपतिं वाहयित्वाथ तेन साकं ययौ मुदा ।। 


ततस्सुदूरमध्वानं गत्वा पञ्चवटीतटम् । 
ततःस्नानं कृतक्ती वेदीगा ( स्व ) पतिना सह ।। 


तद्ब्राह्मणेन संयुक्ता दुर्गा देवी सरस्वतीम् । 
अङ्गीरसो महातेजाः कारयामास पूजनम् ।। 


அவன் அந்த வார்த்தையைக் 

கேட்டு 

அவாள் 
அப்படியே ( அவ்வாறே ) பஞ்சவடிக்குப் போக நிச்சயித்துத் 
தன் 

புருஷனைச் சுமந்துகொண்டு அந்த முனிஸ்வரர் 
பின்னாலே பகு (வெகு ) தூரம் போய் , அந்த பஞ்தசவடீ 
தடத்தைச் சேர்ந்து தன் புருஷன் சகிதமாய் ஸ்நானம் செய்து 
துர்கா ஸரஸ்வதியை பூஜை செய்தாள் . 


प्रतिपत्तु समारभ्य नवम्यन्तं सुभक्तितः । 
कुङ्कुमागरुकस्तूरीकर्पूरैश्च समन्वितम् ।। 

34 


नानाविधैस्सुपुष्पैश्च रक्तवस्त्रादिभिः क्रमात् । 
पूजयित्वा महादेवीं षोडशैरुपचारकैः ।। 


அந்த இடத்திலே ஆஸ்வீஜமாச சுத்த பிரதமை 
முதற்கொண்டு நவமி வரையில் ஒன்பது நாளும் குங்குமம் , 
அகரு (அகில் ), கஸ்தூரி , பச்சைக்கற்பூரம் இவைகளுடனும் 
இன்னும் 

அநேகவிதமான புஷ்பங்களாலும் , சிவந்த 
வஸ்த்ரங்களாலும் கிரமமாய் துர்காதேவியை ஷோடச ( 16 
வகை உபசாரங்களால் பூஜை செய்தாள் . 


दशमेऽहनि संप्राप्ते प्रातःस्नात्वा महामतिः । 
हवनं कारयामास पायसाशेन मन्त्रितम् ।। 


दुर्गादेवीति मन्त्रोण चकार हवनं भुदा । 


இந்தப் பிரகாரம் அந்த ஒன்பது நாளும் 

நாளும் துர்கா 
ஸரஸ்வதியை பூஜை செய்து பத்தாம் நாள் உதயத்தில் 
ஸ்நானம் செய்து , துர்காம் தேவீம் என்னும் வேத மந்திரத்தால் 
பாயசான்னத்தை அந்த ஆங்கிரஸர் முனிவரைக் கொண்டு 
ஹோமம் செய்வித்தாள் . 


आङ्गीरसं महाभार्ग दम्पतीपूजनं मुदा । 
दशदानान्यथो कृत्वा ब्राह्मणानां विशेषतः ।। 


व्रतं समाप्य विधिवदाश्रमं पुनरागमत् । 


பின்பு 


அதன் 

மஹாத்மாவான ஆங்கிரஸ 
மஹாமுனிவரை தம்பதி பூஜைசெய்து பிராம்மணர்களுக்கு 
தசதானம் கொடுத்து 

இந்தப் பிரகாரம் விரதத்தை 
நிறைவேற்றி , 

அதை அவ்விடத்தை விட்டுப் புறப்பட்டு 
ஆங்கிரஸ மஹாமுனியின் ஆச்ரமத்தை அடைந்தார்( கள்). 


तस्य व्रतस्य माहात्म्यादन्तर्वत्नी बभूव ह । 
दशमे मासि सम्प्राप्ते सुषुवे लोकसुन्दरम् ।। 

35 


அந்த விரத பலத்தால் அந்த சுவேதியானவள் 
கர்பவதியாகி பத்தாம் மாதத்தில் லோக சுந்தரமாய் ஒரு 
பிள்ளையைப் பெற்றாள் . 


पुत्रसजननं दृष्ट्वा ऋषिराङ्गिरसो मुनिः । 
जातकर्मादिसंस्कारं चकार भगवानृषिः । 
" I TEA " IT TRU EART II 


ஆங்கிரஸ 


அந்த 

மஹாமுனிஸ்வரர் அவளுக்குக் 
குமாரன் பிறந்ததையறிந்து அந்தப் பிள்ளைக்கு ஜாதகர்மா 
முதலானவைகளைச் 

செய்து 

சூர்யப்ரதாபன் 
பெயரிட்டார் . 


என்று 


शुक्लपक्षे यथा चन्द्रो वर्धते च दिने दिने । 
TAIN | 


தாய் , தகப்பனால் போஷிக்கப்பட்டு அந்தப் பிள்ளை 
யானவன் சுக்லபக்ஷத்து சந்திரனைப்போல வளர்ந்தான் . 


स बालो यौवनं प्राप्तः सर्वशास्त्रविशारदः । 
ऋषिदत्तप्रभावेण महाबलपराक्रमः ।। 


बालः शस्त्रास्त्रसंपन्नो ह्यनुज्ञाप्य महामुनीन् । 
स गत्वा शत्रुदेशं तु सुयुद्धं कृतवान् तथा । 
तेन ध्वस्तं शत्रुसैन्यं पलायनपरं ह्यभूत् ।। 


சகல 


ஆங்கிரஸ் 


அந்தப் பிள்ளையானவன் யௌவன வயதை அடைந்து 
சாஸ்த்ர பாரங்கதனாகி 

ரிஷியால் 
கொடுக்கப்பட்ட அனுக்கிரஹத்தால் மஹா 

பலபராக்கிரமம் 
உடையவனாகி அவருடைய ஆக்ஞைபடிக்கு ( ஆசிபெற்று ) 
தன் சத்ருக்கள் இருக்கிற இடத்துக்குப்போய் அவர்களுடன் 
கடுமையான யுத்தம் செய்து , அவர்களை 
அவர்கள் அவனுக்கு பயந்தோடிப் போனார்கள் . 


ஜயித்தான் . 


36 


स्वराज्य प्राप्तवान् बालो मात्रा पित्रा समन्वितः । 
वर्षे वर्षे च सा देव्याश्चकारतव्रतं शुभम् ।। 


तेन पुण्यप्रभावेण पुत्रपौत्रादिसंयुता । 
इह सौख्यं समासाध परत्र च शुभां गतिम् ।। 


அந்தப் பிள்ளையானவன் தன் சத்ருக்களை ஜயித்துத் 
தன்னுடைய தாய் - தகப்பனுடன்கூட தன் 

ராஜ்யத்தை 
அடைந்தான் . 


அந்த சுவேதியானவள் வருஷம்தோறும் (ஒவ்வொரு 
ஆண்டிலும் துர்கா சரஸ்வதியைப் பூஜை செய்து அந்த பூஜா 
(புண்யபலத்தால் புத்ரபௌத்ராதிகளுடன் இந்த லோகத்தில் 
சகல சௌக்யங்களையும் அடைந்து , அந்தியத்தில் ( முடிவில் 
நற்கதி அடைந்தாள் . 


तस्मादेतव्रतं कार्य सर्ववर्णाश्रमादिभिः । 
ये च शृण्वन्ति सततं श्रावयन्ति च ये नराः । 
ते सर्वे पापनिर्मुक्ता यास्यन्ति परमां गतिम् ।। 


அதனால் இந்த விரதத்தை சகலமானவர்களும் 
செய்யவேண்டியது. இந்தக் கதையை யார் கேட்கிறார்களோ, 
யார் சொல்கிறார்களோ அவர்கள் பாபம் நீங்கி சத்கதியை 
அடைவார்கள் . 


।। इति स्कान्दे पुराणे सरस्वतीव्रतकथा ।। 

( शमी) कल्पः सम्पूर्णम् 


वह्निप्रार्थना 


दशम्यां सायाह्न - शमीपूजां कृत्वा - तदनन्तरं ध्यानमन्त्रः 


शमी शमयते पापं शमी शत्रुविनाशिनी । 
अर्जुनस्य धनुर्धारी रामस्य प्रियदर्शिनी । 


37 


शमी कमलपत्राक्षीं शमी कण्ट कधारिणीम् । 
आरोहतु शमी लक्ष्मीः नृणामायुष्यवर्धिनीम् ।। 
नमो विश्वासवृक्षाय पार्थशस्त्रास्त्रधारिणे । 
त्वत्तः पत्रं प्रतीच्छामि सदा विजयदो भव ।। 
धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि । 
पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम् । 
अमङ्गलानां शमनीं दुष्कृतस्य च नाशिनीम् । 
दुःस्वप्नहारिणी धन्यां प्रवस्येऽहं शमी शुभाम् ।। 

|| SIRITTI 
|| TTguru || 


இது துன்முகி நாம சம்வத்ஸரம் கார்த்திகை மாசம் 18 - ந் 
தேதி மங்களவாரத்தில் கள்ளப்புலியூர் பர்வத சஞ்ஜீவி 
அய்யரால் எழுதி சமாப்தியாயிற்று . ( 1-12-1801) 


ஸரஸ்வதி விரத கதை வசனம் 


! 


மஹரிஷியானவர் 

சௌனகாதி 

ரிஷிகளைப் 
பார்த்துச் சொல்லுகிறார் . கேளுங்கள் ரிஷீஸ்வரர்களே 
சகலமான விரதங்களிலே உத்தமமான சரஸ்வதி விரதத்தைச் 
சொல்லுகிறேன். அது எப்படி என்றால் , சாந்த்ரமான 
ரீதிப்படிக்கு வருஷந்தோறும் வருகிற ஆஸ்விஜ மாசத்திலே 
சுக்லபக்ஷ பிரதமை முதற்கொண்டு ஒன்பது ராத்திரி வரையில் 
துர்கா , லக்ஷ்மீ, சரஸ்வதியை பூஜை 

செய்யவேண்டியது . 
அப்படி பிரதமை முதல்கொண்டு பூஜை செய்யாத பக்ஷத்தில் 
மூலா நக்ஷத்திரம் முதல்கொண்டு பூஜை செய்ய வேண்டியது . 
அப்படி செய்கிறதுக்குச் சக்தியில்லாத பக்ஷத்தில் நவமி திதி 
நாளில் பூஜை செய்யவேண்டியது . 

இந்த விரதத்தை 
மனுஷ்யாள் அனுஷ்டித்தால் சகல சித்திகளும் கிடைத்து , 
எப்போதும் ஐஸ்வர்யத்துடன்கூடி வாழ்ந்திருந்து சரீர 
அந்தியத்தில் துர்கா லோகம் போய்ச் சேருவார்கள் . இந்தப் 
பிரகாரம் சூத மஹாரிஷியானவர் சொல்ல , அவரை ரிஷிகள் 

38 


கேட்கிறார்கள் , ஓ மஹாத்மாவான சூத மஹரிஷியே முன் 
காலத்திலே இந்த விரதத்தை யார் செய்து மஹாசுகத்தை 
அடைந்தார்கள் ? அப்படி சுகத்தை அடைந்தவர்களையும் 
இந்த விரதத்தின் மாஹாத்மியத்தையும் நீர் எங்கள்மேல் தயவு 
செய்து எங்களுக்கு நன்றாய் சொல்லவேணும் என்றார்கள்.. 
அப்போது சூத ரிஷியானவர் அவர்களுக்குச் சொல்லுகிறார். 
ஓ பிராம்மணர்களே ! உத்தமமான இந்த சரஸ்வதி விரதத்தை 
அனுஷ்டித்தவர்களை சொல்லுகிறேன் . கேளுங்கள் . 
எப்படி என்றால் , 


அது 


பல 


தன் 


முன் கிருதயுகத்திலே சுகேது மஹாராஜா என்று 
ஒருவன் இருந்தான். அவன் எப்பேர்ப்பட்டவன் என்றால் 
அவன் மஹாதர்மாத்மா . பூஜைகளை ரக்ஷிப்பதில் அதிக 
ஆசையுள்ளவன் . எப்போதும் சம்பத்துள்ளவன் . ரத , கஜ , துரக , 
பதாதிகளென்ற சதுரங்க 

சைன்யமுள்ளவன் . அவன் 
பார்யாள் சுவேதி என்கிற பேரையுடையவள் . அவளுக்கு 
விசாலமான நேத்ரமும் , நல்ல சுவரூபமும் , சௌந்தர்யமும் 
யௌவன வயசும் பொருந்திய சுபலட்சணத்துடன் கூடினவள் . 
அந்த சுகேது மஹாராஜாவின் தேசத்திலே எப்போதும் 
க்ஷாமமே (பஞ்சமே இல்லை. அவனுக்குச் சத்ருவினால் 
பயமுமில்லை . 

அப்பேர்ப்பட்ட ராஜாவுக்குத் 
பங்காளிகளால் விரோதம் சம்பவித்தது . அப்போது அந்த 
சுகேது மஹாராஜாவானவன் . தன்னுடைய சதுரங்க 
சைன்யங்களைச் சேர்த்துக்கொண்டு அந்தப் பங்காளிகளுடன் 
சண்டை செய்யப் புறப்பட்டு அந்தப் பங்காளிகள் இருக்கிற 
போய்ச் 

சேர்ந்து , அவர்களுடன் பெருஞ்சண்டை 
செய்து , தன் சைன்யங்களெல்லாம் மாளக் கொடுத்து , தானும் 
அவர்கள் விட்ட பாணங்களால் அடிப்பட்டு பயந்து காட்டில் 
ஓடிப்போனான் . அப்போது அவன் பார்யாளும் அவனுடன் 
கூடவே 

ஓடிப்போனாள் . அப்படியாக அந்த இருவரும் 
காட்டில் போய் போஜனமில்லாமல் பசியால் வருத்தப்பட்டு 
நடக்கிற சக்தியற்று அங்கேயிருக்கிற குகைகளில் வாசம் 
செய்துகொண்டிருந்தார்கள் . அப்படியிருக்கும் போது அவன் 
வியாதியை அடைய , அவன் பார்யாளானவள் அவனைத் 


பல 


39 


ஒருநாள் 


ஆங்கிரஸ 


தோள்மேல் எடுத்துக்கொண்டு அந்த வனத்தில் சஞ்சரித்துக் 
கொண்டிருந்தாள் . அப்படி இருக்கும்போது , 

மஹரிஷியானவர் அந்த வனத்தில்போய் 
அவர்களைப் பார்த்து , அவர்கள் மேல் கிருபை வைத்து , 
நீங்கள் ( இந்த அளவு துக்கப்படவேண்டியதில்லை . உங்களுக்கு 
அதிக சௌக்யமுண்டாகும் என்று சொல்லி , பின்பு அந்த 
ராஜாவின் முகத்தைப் பார்த்து நீங்கள் அதிக துக்கத்தை 
அடைந்து ராஜ்யத்தையும் , பந்துக்களையும் விட்டு அதிகப் 
பசியால் பாதைப்பட்டு சகாயமில்லாமல் 

ஒண்டியாய் 
இருக்கிறீர்களே . நீங்கள் யார் ? நீங்கள் எதற்காக இந்த 
இடத்தில் வந்தீர்கள் ? ஏன் இந்த குகையில் இருக்கிறீர்கள் ? 
இந்த சங்கதிகளை எல்லாம் எனக்கு 

நன்றாய் 
தெரியச்சொல்லுங்கள் . நீங்கள் துக்கப்பட வேண்டாம் . உங்கள் 
துக்க சமுத்திரத்தைவிட்டு நீக்கி ரக்ஷிக்கின்றேன் . இதற்கு 
எள்ளளவும் சந்தேகமில்லை பயப்படவேண்டாம் என்றார். 


நாங்கள் 


அப்போது அந்த ராஜாவின் பத்னியான 
சுவேதியானவள் அவரைப் பார்த்து நமஸ்கரித்து . " ஓ 
பகவந்தரே! மஹாத்மாவான முனிச்ரேஷ்டரே! 
எங்கள் ராஜ்யத்தையும் பந்துக்களையும் விட்டு தாயாதிகளால் 
பாதிக்கப்பட்டு இந்த வனத்தில் வந்து அன்ன ஆகாரம் 
இல்லாமல் அதிக அசௌக்யத்தை அடைந்திருக்கிறோம் . 
நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தையும் , பந்துக்களையும் . 
ஐச்வர்யத்தையும் எப்படி அடைவோம் ?" சொல்லுமென்றார் . 
அதற்கு அந்த ஆங்கிரஸ ரிஷியானவர் சொல்லுகிறார். 
" நீங்கள் சீக்கிரமாய் என்னுடன்கூட வாருங்கள் . பஞ்சவடீ 
தடத்தில் துர்காதேவி வீற்றிருக்கிறாள் . நீங்கள் அந்த இடத்தில் 
போய் அவளை பூஜை செய்தால் புத்ர - பௌத்ராள் முதலான 
சகல சம்பத்துக்களும் ராஜ்யமும் , அதிக ஐச்வர்யத்தையும் 
அடைவீர்கள் என்று சொல்ல . அந்த சுவேதியானவள் தன் 
புருஷனைத் தோள்மேலெடுத்துக்கொண்டு அந்த முனீச்வரர் 
பின்னால் நடந்து முன்சொன்ன பஞ்சவடீ தடத்தைச் சேர்ந்து 
தன் புருஷன் சகிதமாய் சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து . 
ஆஸ்விஜமாச சுத்த பிரதமை முதல் நவமி வரையிலுள்ள 


40 


ஒன்பது நாளும் அகரூ ( அகில் ), குங்குமம் , கஸ்தூரி , கற்பூரம் , 
சந்தனம் , புஷ்பம் , சிவந்த வஸ்த்ரம் இவைகள் முதலான 
நாநாவித வஸ்த்துக்களுடன் துர்காதேவியை கிரமமாய் 
மந்த்ரோக்தமாய் ஷோடச உபசாரத்தால் பக்தியாய் பூஜை 
செய்தாள். பத்தாம் நாளாகிய விஜயதசமி உதயத்தில் ஸ்நானம் 
செய்து துர்காதேவி 
துர்காதேவீ என்கிற 

என்கிற மந்திரத்தால் பாயசான்ளத்தை 
அந்த ஆங்கிரஸ் முனிவரின் உதவியால் 

ஹோமம் 
செய்வித்து . அதன் பின்பு அந்த ஆங்கிரஸ மஹரிஷியை 
தம்பதி சமேதராய் 

பூஜை 

செய்து பிராம்மணர்களுக்குத் 
தசதானம் கொடுத்து , ஸரஸ்வதீ விரதத்தை நிறைவேற்றிப் 
பின்பு அதைவிட்டுப் புறப்பட்டு அந்த 
மஹாமுனியின் ஆஸ்ரமத்தை அடைந்தாள் . 


ஆங்கிரஸ 


(கொண்டு ) 


சகல 


பின்பு அந்த விரத பலத்தால் . அந்த சுவேதியானவள் 
கர்ப்பமாகி பத்தாவது 

மாசத்தில் அதிசுந்தரமாய் 
பிள்லையைப் பெற்று , அந்த ஆங்கிரஸ முனீச்வரரானவர் 
அந்தப் பிள்ளைக்கு 

ஜாதகர்மம் 
முதலானவைகளைச் செய்வித்து 

சூர்யபிரதாபன் 

என்று 
பேரிட்டார் . பின்பு அந்தப் பிள்ளையானவன் தன் தாய் 
தகப்பனால் போஷிக்கப்பட்டு சுக்லபக்ஷத்து சந்திரனைப்போல் 
வளர்ந்து யௌவன வயதை அடைந்து , 

சாஸ்திர 
பாரங்கதனாகிய , அந்த ஆங்கிரஸ மஹாமுனிவர் கொடுத்த 
அனுக்கிரஹத்தால் 

மஹாபலபராக்ரமத்தை அடைந்து . 
அவருடைய ஆக்ஞைப்படிக்குத் தன் தேசத்தில் போய் தன் 
தாயாதிகளுடன் 

சண்டை 

செய்து ஜெயித்து அவர்களை 
அப்பால் ஓட்டிவிட்டு தன் தாய் தகப்பன் சகிதமாய் தன் 
வீட்டில் அரண்மனை) போய் சேர்ந்து , தன் தேசத்தை ராஜ்ய 
பாரம் செய்துகொண்டு சுகமாய் இருந்தான் . அவன் தாயாகிய 
சுவேதியானவள் வருஷம் தோறும் வருகிற ஆஸ்வீஜ மாச 
சுக்லபக்ஷ பிரதமை முதலாய் ஒன்பது நாளும் விரதமிருந்து 
துர்கா சரஸ்வதியை பூஜை செய்து அந்த பூஜா பலத்தால் புத்ர , 
பௌத்ராதிகளுடன் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்து 
சரீர அந்த்யத்தில் சுவர்கலோகம் போய் சேர்ந்தாள் . இந்த 

சகல வருணத்தாரும் செய்யவேண்டியது . இந்தக் 
- 6 

41 


விரதத்தை 


விருத 


- 


கதையை யார் கேட்கிறார்களோ , யார் சொல்லுகிறார்களோ 
அவர்கள் பாபம் நீங்கி சத்கதியை! அடைவார்கள். இந்தக் 
கதையை ஸ்காந்த 

புராணத்தில் 

கிரந்த 

சுலோகமாய் 
சொல்லுகின்றது . 


இந்நூலை கள்ளப்புலியூர் பர்வதசஞ்ஜீவி அய்யர் இந்த 
ஸரஸ்வதி விரத சரித்திரத்தை தமிழில் கதையாகச் செய்தார் . 
ஹேவிளம்பி வருஷம் , புரட்டாசி மாதம் 16ந் தேதி குருவாரம் 
பூர்வபக்ஷம் சதுர்த்தி திதி , விசாக 

நட்சத்திரம் ப்ரீத் 
நாமயோகம் , பத்ரகரணம் இவைகள் கூடின சுபதினத்தில் பகல் 
பத்து நாழிகைக்கு விருச்சிக லக்னத்தில் ஸ்ரீமத் பர்வதசஞ்ஜீவி 
ஸ்வாமிகள் ஹஸ்தத்தால் எழுதி சம்பூர்ணமாயிற்று . சரஸ்வது 
சஹாயம் . சுபமஸ்து . 


கேதார விரத கதாசங்கிரஹம் 


தர்மராஜாவானவர் சகுனியுடன் சூதாடி நாடு , நகரம் 
முதலானதெல்லாம் தோற்று 

வனவாசம் 

செய்துகொண்டு 
இருக்கும் போது நாரத மஹரிஷியானவர் போய் தர்மராஜாவை 
கண்டு விசாரித்து கேதார 

விரதத்தை அனுஷ்டித்தால் 
சுகப்படுவீர்கள் . அதைச் செய்து சுகப்பட்டவர்கள் யாரென்றால் 
கேளும் தர்மராஜாவே ! ஸ்ரீகைலாசத்திலே பரமேஸ்வரனும் 
பார்வதியும் ரத்ன சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்போது ஒருநாள் 
ஹரி பிரும்மேந்திராதி (திருமால் , பிரம்மா, இந்திரன் முதலான ) 
தேவர்கள் முதலான சமஸ்தரும் (யாவரும் ) சுவாமியையும் 
அம்மனையும் பிரதக்ஷிணம் 

வந்து 

நமஸ்கரித்துப் 
போனார்கள் . பிருங்கிரிஷி மாத்திரம் அம்மனை நீங்கி 
சுவாமியை மாத்திரம் பிரதக்ஷிணம் செய்தார் . அதை அம்மன் 
பார்த்துக் கோபித்து பிருங்கிரிஷியின் சரீரத்திலுள்ள 
ரக்தமாம்சங்களை உதறச்சொல்ல அவர் உதறினார் . அப்போது 
பரமசிவனார் அந்த பிருங்கிரிஷிக்கு ஒருதண்டூ ( தண்டம் ) 
கொடுக்க அதை அவர் 

(ஊன்றிக் கொண்டு 
சுவாமியின் முன்னே நடனம் செய்து ஸ்துதித்தார். அதை 

42 


வூணிக் 


கேட்டால் 


அம்மன் பார்த்துக் கோபித்து 

பூலோகத்தில் கௌதமர் 
ஆஸ்ரமத்தில் போய் நடந்த சங்கதியை கௌதமருக்குச் 
சொல்ல , அதற்கு அவர் கேதார விரத நோன்பு எடுத்தால் 
சுவாமி காட்சி கொடுப்பார் . அப்போது அவரை இடதுபாகம் 

கொடுப்பார் . அப்பால் எவர்களும் எவரும் 
உம்மை நீங்கி பிரதட்சணம் செய்யச் சரிப்படாது . ஆகையால 
கேதார விரத நோன்பு எடுங்களென்று சொல்லி 
அதை 
எடுக்கிற விதத்தை சாங்கோபாங்கமாய் சொன்னார் . 
அப்படியே ஈஸ்வரி செய்ய பரமசிவன் வந்து காக்ஷியும் , தன் 
இடது பாகமும் கொடுத்து ஈஸ்வரி சகிதமாய் கைலாசத்துக்குப் 
போனார் . பிறகு அந்த விரதத்தைத் தேவர்கள் முதலான 
சகலரும் அறிந்து அனுஷ்டித்தார்கள் . 


அப்படி இருக்கும் போது தேவஸ்திரீகளானவர்கள் அந்த 
விரதத்தை பூலோகத்தாருக்குத் தெரிவிக்க நினைத்து தேவ 
லோகத்தைவிட்டு பூலோகத்திலே கங்கைக்கரை மேலிருக்கிற 
ஆலமரத்தின் கீழே வந்து கேதார நோன்பு எடுத்தார்கள் . 
அப்போது ஒரு ஏழையான ராஜாவின் குமாரத்திகள் இரண்டு 
பேர் கல்யாணமில்லாதவர்கள் . அதில் மூத்தவள் 

பெயர் 
புண்யவதீ . இளையவள் பெயர் பாக்யவதீ . இந்த இரண்டு 
பெண்களும் அதைப்போய் பார்த்து விசாரித்து . தங்களுடைய 
கஷ்டத்தைச் சொல்ல அதை அந்த தேவதாஸ்திரீகள் கேட்டு 
ஆலம் விழுதால் இரண்டு நோன்புக் கயிறு செய்துவைத்து 
பூஜை செய்து அந்த பெண்களின் கையில் கொடுத்து 
இந்தப்படி நீங்கள் வருஷந்தோறும் செய்யுங்களென்று 
சொல்லி திடடம் செய்து (சமாதானம் செய்து ) அனுப்பினார்கள் . 
அந்தப் பெண்கள் அந்த நோன்புக் கயிற்றை வாங்கியவுடனே 
அவர்களுடை வீடுகளெல்லாம் ரத்னகசிதமாகவும் , வீட்டில் 
தனதான்யம் முதலான சகல வஸ்த்துக்களும் அதிகமாகவும் 
ஆயிற்று . 


இவை இப்படி இருக்க அந்தப் பெண்கள் தங்களுடைய 
பட்டணத்தின் 

தெருவில் வந்து தங்களுடைய வீடு 
அடையாளம் தெரியாமல் மயங்க மயங்கி நிற்க (கலங்கி 

43 


நிற்க) அதை அவர்கள் தகப்பன் அறிந்து , போய் அழைத்துக் 
கொண்டு தங்களின் வீடு போய்ச் சேர்ந்து நடந்த சங்கதிகளை 
எல்லாம் விசாரித்து , சந்தோஷித்திருந்தான் . 


ராஜாவானவன் 
ராஜாவானவன் 


இவன் இப்படி இருக்க 

தாசகிரி 
புண்யவதியையும் , அளகாபுரி 
பாக்யவதியையும் வந்து கேட்டு அவர்களை 

விவாஹம் 
செய்து அவர்களை இட்டு அழைத்துக் கொண்டுபோனார்கள் . 
பின்பு இளையவளான பாக்யவதியானவள் கேதார விரத 
நோன்பெடுப்பதை மறந்து . நாடு நகரமெல்லாம் தோற்று அதிக 
தரித்திரத்தையடைந்து அன்ன வஸ்திரத்திற்கும் ரொம்பவும் 
சங்கடப்பட்டிருந்தாள் . அப்படி இருக்கும்போது ஒருநாள் தன் 
குமாரனைப் பார்த்து என் தமக்கை இடத்தில் போய் திரவியம் 
வாங்கிக்கொண்டு வாருமென்று சொல்ல , அவன் அப்படியே 
தன் பெரிய தாயாரிடத்தில் போய் தங்களுடைய கஷ்டத்தைச் 
சொல்லி திரவியம் கேட்டான் . அவள் அப்படியே திரவியமும் , 
ஆடையாபரணமும் மூட்டைக் கட்டிக் கொடுத்து , கட்டுச் 
சாதமும் கொடுத்தனுப்ப அவன் அதை வாங்கிக்கொண்டு 
நடந்து வழியில் கட்டு சாதத்தை சாப்பிடும்போது ஒரு கருடன் 
வந்து 

அந்த திரவிய மூட்டையை எடுத்துக்கொண்டு 
போயிற்று . அதை அவன் தன் பெரிய தாயிடத்தில் போய் 
சொல்ல , அவள் மறுபடியும் அநேக திரவியம் கொடுத்தனுப்ப , 
அதை அவன் வாங்கிக்கொண்டு நடந்து வழியில் ஒரு 
அணைக்கரையில் சாதம் சாப்பிடும்போது ஒரு கெண்டை மீன் 
வந்து அந்த திரவியத்தை முழுங்கிப் (விழுங்கிப் போயிற்று . 
அதை அவன் மறுபடியும் போய் பெரிய தாயாரிடம் சொல்ல 
அவள் விசனித்து ” அவனை சிலநாள் அங்கே இருக்கும்படி 
வைத்திருந்தாள் . அப்படி அவன் இருக்கும்போது கேதார 
விரத நாள் வந்தது . அப்போது அவள் அவனைப் பார்த்து 
உன் தாயார் கேதார விரதம் எடுக்கிறாளா என்று கேட்க , 
அவன் இல்லை என்றான் . அதை அவள் கேட்டு கேதார 
நோன்பை விட்டதால் இவ்வளவு ஆபத்து வந்ததென்று 
நினைத்து , தங்கைக்கும் நோன்பு கயிறு செய்து 
விரதமிருந்து எடுத்து அந்தப் பிள்ளை கையில் கொடுத்து , 


44 


கெண்டைமீனும் , 


இனி இந்த நோன்பை மறக்காமல் எடுங்களென்று சொல்லி 
சாதம் கொடுத்தனுப்பினாள் . அதை அவன் வாங்கிக்கொண்டு 
தன் ஊருக்கு 

வரும்போது முன்னே கருடனும் , 

கொண்டுபோன இரண்டு திரவிய 
மூட்டையும் , தான் முன்னே வைத்த இடத்தில் வைத்திருந்தது . 
அதை அவன் எடுத்துக்கொண்டு வந்து தன் தாயார் கையில் 
நோன்புக் 

கயிற்றையுங்கொடுத்து . நடந்த 

சொன்னான் . அவள் நாம் நோன்பை 
எடுக்காமல் விட்டதால் 

நமக்கு தரித்ரம் வந்ததென்று 
அன்று முதல் வருஷந்தோறும் தப்பாமல் 
நோன்பெடுக்க , முன் கைவிட்டுப்போன நாடு நகரம் முதலான 
சகலமும் கைக்கு கிடைத்து சுகமாய் வாழ்ந்திருந்தார்கள் . 


கொடுத்து , 


சங்கதிகளையும் 


நினைத்து 


ஆகையால் தர்மபுத்ரரே ! நீங்களும் இந்த கேதார விரத 
நோன்பெடுத்தால் முன்போல நாடு நகரம் முதலான சகலமும் 
கைக்குக் கிடைத்து சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று நாரத 
மஹரிஷியானவர் தர்மராஜனுக்குச் சொல்ல , தர்மராஜாவானவர் 
இந்த கேதார விரதத்தை அனுஷ்டித்து இந்த பலத்தினால் முன் 
கைவிட்டுப்போன நாடு நகரம் முதலான சகலமும் கையில் 

ஒன்றும் குறைவில்லாமல் 
வாழ்ந்திருந்தார்கள் . இந்த நோன்பையெடுத்தவர்களை 
ஸ்ரீபரமேஸ்வரரானவர் சகலபாக்யமும் கொடுத்து சுகஜீவியாய் 
ரக்ஷிப்பார் . 


கிடைத்து 


சுகமாய் 


இந்தக் கேதார விரத 

கதையை பக்தியாய் 
எழுதியவர்களுக்கும் , கேட்டவர்களுக்கும் கேதாரேஸ்வரர் 
ஆனவர் 

ஐஸ்வர்யமும் , சந்தான சம்பத்தும் ஜெயமும் , 
வாழ்வும் கொடுப்பார் . இந்த விரதம் எடுத்து 

சுகம் 
அடைந்தவர்கள் முதலாவது 

ஈஸ்வரி , இரண்டாவது 
தேவரிஷிகள் , மூன்றாவது பாக்யவதீ , நான்காவது தர்மராஜா. 


இந்த கதா புஸ்தகம் ஜயவருஷம் புரட்டாசி மாதம் 27 ந் 
தேதி குரு வாரத்தில் பர்வத சஞ்ஜீவி அய்யர் கையால் எழுது 
முடிந்தது . 


45 . 


சுவடியில் இக்கதையின் பாட பேதமாக இந்நூலாசிரியர் 
குறிப்பிட்டுள்ள விபரம் வருமாறு : 


2 . 


பேதவிஷயம் ( கேதாரவிரத கதா) 
1. ஈஸ்வரியானவள் போய் 

கருடன் சொன்னதாக 
கவியும் அர்த்தமுமாய் இருக்கப்பட்ட புஸ்த்தகத்தில் 
சொல்லப்பட்டுள்ளது . 
ஈஸ்வரியானவள் போய் கௌதமருக்குச் சொன்னதாக 
சொக்கு 

புஸ்த்தகத்தில் இருக்கிற ஸ்லோகத்திலும் 
தெலுங்கு வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது . 
3. சுவாமியின் இடதுபாகம் பெற்றால் அப்பால் ஒருவரும் 

ஈஸ்வரியை நீக்கி சுவாமியை மாத்திரம் பிரதட்சணம் 
செய்யமாட்டார்கள் . 

ஆனதால் கேதார 

விரதம் 
எடுவென்று சொல்லி , அதன் கிரமத்தை ஈஸ்வரிக்குக் 

கௌதமர் சொன்னதாய் சிலவற்றில் சொல்லப்பட்டுள்ளது . 
4. ஈஸ்வரியானவள் பக்தித்வம் என்றைக்கும் அழியாதிருக்கும் 

படி ஒரு விரதம் சொல்லவேணுமென்று கேட்க அதற்கு 
பரமேஸ்வரரானவர் கேதார விரதம் அனுஷ்டிக்கும்படி 
ஈஸ்வரிக்கு சொன்னதாய் திருக்காமியாசாரி நோன்புக் 

கதையில் சொல்லப்பட்டுள்ளது . 
கேதார விரதத்தை நாரதர் தர்மராஜாவுக்குச் சொன்னதாய்க் 

கவியும் அர்த்தமுமாய் இருக்கப்பட்ட புஸ்த்தகத்தில் 

சொல்லப்பட்டுள்ளது . 
சூதரிஷியானவர் , 

சௌனகாதி 

ரிஷிகளைப் பார்த்து 
கிருஷ்ணரானவர் தர்மராஜாவுக்குச் சொன்னபடி , 
உங்களுக்குச் சொல்லுகிறேனென்று மேற்படி 
சௌனகாதி முனிவர்களுக்குச் 

சொன்னதாய் 
திருக்காமியாசாரியின் புஸ்த்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது . 
இந்தப்படி கேதார விரதக் கதையானது 

பேதங்கள் (கொண்டதாக இருக்கின்றன . 


சூதர் 


அநேகமான 


46 


அவள் 


வரலக்ஷ்மி விரத கதா தாத்பர்யம் 

கைலாச கிரியின் நுனியில் மந்தார மரத்தின்கீழ் ரத்ன 
சிம்மாசனத்தில் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் வீற்றிருக்கும் 
போது , ஈஸ்வரியானவள் ஒரு புண்யவிரதத்தையும் , அதை 
அனுஷ்டித்தவர்களையும் சொல்லவேண்டுமென்று சுவாமியை 
கேட்க, சுவாமியானவர் ஈஸ்வரிக்குச் சொல்லுகிறார் . வரலக்ஷ்மி 
விரதமென்று ஒன்று 

உண்டு , அதை 

சிராவண சுத்த 
பௌர்ணமிக்கு முன் வருகிற சுக்ரவாரத்தில் செய்யவேண்டும் . 
அப்படிச் செய்தவர்கள் யாரென்றால் , குண்டினபுரம் என்கிற 
பட்டணத்திலே பிராம்மணக்குலத்திலே சாருமதி என்று ஒரு 
ஸ்திரீ இருந்தாள் . அவள் தன் புருஷன் சொல் தவறாமல், 
புருஷன்மேல் பயபக்தியாய் பதிவிரதையாய் வாழ்ந்திருந்தாள் . 

அப்படி இருக்கின்ற நாளிலே , ஒருநாள் ராத்திரியில் 
அவள் 

நித்திரை செய்துகொண்டிருக்கும்போது . 
சுவப்னத்திலே லக்ஷ்மியானவள்போய் . நான் வரலக்ஷ்மி 
வருஷந்தோறும் வருகிற சிராவண சுத்த பௌர்ணமிக்கு முன் 
வருகிற சுக்ரவாரத்தில் 

என்னை நீ பூஜைசெய்தால் நீ 
வேண்டின வரங்களை கொடுக்கிறேனென்று சொல்ல . சாருமதி 
யானவள் அந்த வரலக்ஷ்மியை ரொம்பவும் ஸ்தோத்திரம் 

வரலக்ஷ்மியானவள் அவளுக்கு வேண்டிய 
வரங்களை ரொம்பவும் கொடுத்து அந்தர்தியானமாய் 
மறைந்துபோனாள் . பின்பு 

சாருமதியானவள் நித்திரை 
தெளிந்து சீக்கிரமாய்ப்போய் தன் பந்துக்களிடம் அதைச் 
சொல்ல அவரவர் வீட்டு ஸ்திரிகள் முன்சொன்ன சுக்ர 
வாரத்திலே உபவாசம் இருந்து கலசம் வைத்து , அதில் 
வரலக்ஷ்மியை ஆவாஹனம் செய்து , பூஜித்து , பலகாரம் 
முதலியவற்றை நிவேத்யம் செய்து , அந்த சாருமதி முதலான 
அநேக சுமங்கலிகளுக்கு பக்தியாய் பூஜைசெய்து சந்தனம் , 
புஷ்பம் , தாம்பூலம் கொடுத்து வரலக்ஷ்மியை ஸ்தோத்தரித்து 
பின்பு 

பிராம்மணர்களை பூஜைசெய்து அவர்களுக்கு 
தக்ஷிணை , தாம்பூலம் . வாயந்தானமும் கொடுத்து பின்பு 
தாங்கள் போஜனம் பண்ணினார்கள் . அப்பால் அந்த 


செய்ய , 


47 


சகல 


வரலக்ஷ்மி பிரசாதத்தால் அவர்கள் வீடு சுவர்ணமயமாயும் , 
ஐஸ்வர்யம் , புத்ர , பௌத்ர, குதிரை, மாடு முதலான 
சம்பத்துக்களும் , அவர்களுக்கும் மேற்படி சாருமதிக்கும் 
உண்டாயிற்று . அப்பால் அவர்களில் ஒருவரோடொருவர் 
சாருமதி கண்டு சொன்ன சுவப்னப்படிக்கு நாம் வரலக்ஷ்மியை 
பூஜை செய்து அதிக ஐஸ்வர்யத்தை அடைந்தோமென்று . 
சாருமதியை பலவிதமாக மேன்மைப்படுத்திப் 

பேசிக் 
கொண்டார்கள் . அதை பூமியில் உள்ளவர்கள் பார்த்து , 
அதுமுதல் வரலக்ஷ்மி விரதம் 

செய்கிறார்கள் 

என்று 
Fஈஸ்வரரானவர் ஈஸ்வரிக்குச் சொன்னார் . இந்த வரலக்ஷ்மி 
கதையின் தாத்பர்யம் பர்வத சஞ்ஜீவி 

அய்யர், 
புத்தகத்திலுள்ள வரலக்ஷ்மி விரத கதை ஸ்லோகார்த்தப்படி 
ஏற்படித்தினது . 


அனந்த விரத கதா சங்கிரஹம் 


பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்திருக்கும்போது 
அங்கே கிருஷ்ணர்போய் அவர்களைக் கண்டார் . அப்போது 
தர்மராஜாவானவர் கிருஷ்ணரை 

நமஸ்காரம் 

செய்து 
எங்களுக்கு இந்த சங்கடம் நீங்கும்படியாய் ஒன்று சொல்ல 
வேணுமென்று கேட்க , கிருஷ்ணர் சொல்லுகிறார் . 

கேளும் , தர்மராஜரே ! பாத்ரபத ” சுத்த சதுர்த்தியில் 
விரதமிருந்தால் சகல அசௌக்யங்களும் , பாபங்களும் நீங்கி 
சுகப்படுவீர்கள் என்றார் . அதற்கு தர்மராஜாவானவர் 

நீர் 
சொன்ன விரதத்துக்குப் பேரென்ன அப்போது பூஜை செய்ய 
வேண்டிய தேவதை என்ன , அது ஆதிசேஷனா, தக்ஷணா 
என்று கேட்க , அதற்கு கிருஷ்ணர் ஆதிசேஷனும் நான்தான் . 
வருஷம் , மாசம் , பக்ஷம் 

பக்ஷம் முதலானவைகளும் நான்தான் . 
பிரும்மா , ருத்ரர் முதலானவர்களும் , பதினான்கு இந்திரரும் , 
அஷ்டவசுக்களும் . சப்த ரிஷிகளும் , சமுத்திரம் , பூமி , மலை , 
நதி , விருக்ஷம் , திரிலோகம் இவை முதலான சகலமும் 
நான்தான் நம்பு என்று சொல்ல , அதற்கு தர்மராஜாவானவர், 
நீர் சொன்ன விரதத்தின் பேரென்ன , அதனால் வரப்பட்ட 
பலலென்ன, அதை முன்காலத்தில் 

செய்து 
48 


பலன் 


அடைந்தவர்கள் யார் ? 

அவைகளை 

நன்றாய்ச் 
சொல்லவேண்டுமென்று கேட்க கிருஷ்ணர் சொல்லுகிறார். 

கேளும் தர்மராஜாவே , முன்னே திரேதாயுகத்திலே 
சுமந்தன் என்று ஒரு பிராமணன் இருந்தான் . அவன் ப்ருகு 
ரிஷியின் குமாரியான தீக்ஷா தேவியை விவாஹம் செய்து 
ஷீலா என்கிற ஒரு பெண்ணை பெற்றான் . பின் சிலநாள் 
பொருத்து 

அவன் பார்யாளானவள் தாபஜ்வரத்தால் 
மரணமடைந்தாள் . அப்பால் அவன் கர்க்கசை என்கிற ஒரு 
பிராமணப் பெண்ணை 

விவாஹம் செய்துகொண்டான் . 
அவள் கடின சித்தமும் ஆசாரஹீனமும் , என்னேரமும் 
கலகமும் , ஆணவமும் ஆக இப்படி இருந்தாள் . இவள் 
இப்படி இருக்க அந்த பிராம்மணணானவன் தன்னை வந்து 
கேட்ட கௌண்டின்ய ரிஷிக்கு தன் பெண்ணை விவாஹம் 
செய்துகொடுத்து , 

தன் இளைய பார்யாளைப் பார்த்து 
அவளுடைய கடின மனசைத் தன் மனதில் எண்ணிக்கொண்டு 
அவளுடன் நம்ம 

மருமகனுக்கும் , மகளுக்கும் 
வஸ்த்ராபரணம் முதலாய்க் கொடுக்கவேண்டிய வரிசைகளில் 
கொஞ்சமாவது கொடுக்கவேண்டுமே என்று சொல்ல அதற்கு 
அவள் , நம்ம வீட்டில் ஒன்றுமில்லையென்று சொல்லி வீட்டின் 
கதவை மூடித் தாழ்ப்பாள் போட்டுக்கொண்டாள் . 

அப்போது அந்த பிராமணனானவன் , அந்த 
கல்யாணத்திற்காக செய்த 

மாவில் செலவழிந்தது போக 
மீதியிருந்த மாவில் கொஞ்சம் கொடுத்துத் தன் மருமகளையும் 
பெண்ணையும் கூட்டியனுப்ப அவர்கள் வண்டிமேல் ஏறி தன் 
ஊருக்குப்போக நடந்து , அன்று மத்யான்னத்தில் வழியில் 

ஒரு நதிக்கரையில் இறங்கினார்கள் . அப்போது 
அங்கே கௌண்டின்யரானவர் ஸ்நானமும் , அனுஷ்டானமும் 
செய்யப்போக, அன்றைய தினம் அனந்தவிரத தினமாகையால் 
அந்த 

நதிக்கரையில் அநேகமான ஸ்திரீகள் போய் 
பயபக்தியுடன் அனந்த பத்மநாப சுவாமியை 

பூஜை . 
விரதமெடுத்தார்கள் . 

அதை அந்த கௌண்டின்யரின் 
மனைவியானவள் பார்த்து , அந்த ஸ்திரீகளின் அருகில் போய் 
அவர்கள் முகத்தைப் பார்த்து , நீங்கள் இங்கே என்ன 
7 

49 


இருந்த 


விருத் 


மாவை 


தன் 


செய்கிறீர்களென்று கேட்க , அதற்கு அவர்கள் அனந்தவிரதம் 
செய்கிறோமென்றார்கள் . அதை அவள் கேட்டு இந்த விரதம் 
நானும் செய்யவேணும் . அதை செய்கிற விதத்தை (செய்ய 
எனக்குச் சொல்லுங்கள் என்று கேட்க , அவர்கள் அந்த 
விரதம் செய்கிற விதத்தைச் சொல்ல, அவள் அங்கே அந்த 
விரதத்தைச் செய்து சயிறு கொடுக்கவேண்டும் என்று கேட்க , 
அவர்கள் அவளைத் தங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு 
அந்த விரதத்தைச் செய்து நோன்புக் கயிற்றை அவளுக்குக் 
கொடுத்தார்கள். அதையவள் தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு 
தான் கொண்டுபோன மாவில் கொஞ்சம் பிராமணர்களுக்கு 
வாயந்தானம் செய்து . மற்ற மீதி 

தானும் தன் 
புருஷனும் சாப்பிட்டுவிட்டு இருவரும் வண்டி மேலேறி தன் 
ஆஸ்ரமம் போய்ச் சேர்ந்தார்கள் . 

தக்ஷன் அனந்தபத்மநாப சுவாமியின் அனுக்ரஹத்தால் 
அவர்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்ந்தது . 
அப்படி இருக்கும் போது பின்பு கொஞ்ச நாளைக்குள் " ஒரு 
நாளில், கௌண்டின்ய 

முனிவரானவர் 
பார்யாளுடன் " கூட இருக்கும்போது அவள் கையில் கட்டிக் 
கொண்டிருக்கிற நோன்புக் கயிற்றைப் பார்த்து கோபித்து 
அவள் முகத்தைப் பார்த்து இந்தக் கயிற்றை 
கட்டிக்கொண்டாய் ? நீ என்னை வசியம் செய்யவா அல்லது 
வேறு ஒரு புருஷரை 

வசியம் செய்யவா, நிச்சயமாய்ச் 
சொல்லு என்று கேட்க , அதற்கு அவள் அனந்தவிரதம் 
எடுத்து இந்தக் கயிற்றைக் கையில் கட்டிக் கொண்டேன் . 
அதன் பலத்தால் நமக்குச் சகல சம்பத்தும் உண்டாயிற்று . 
லோகத்தில் 

மனுஷ்யரெல்லாம் அனந்தவிரதம் செய்து 
தோரங்களை கட்டிக்கொள்வதால் 

சம்பத்துக்களும் 
அடைகிறார்கள் . ஆகையால் நானும் கட்டிக்கொண்டேனென்று 
சொல்ல அப்போது 

அவர் அதிக கோபமாகி அந்த 
தோரத்தை அறுத்து , எரிகிற நெருப்பில் போட தக்ஷணம் 
(உடனே ) அவள் அதை எடுத்து பாலில் போட்டு உறியில் 
வைத்தாள் , அன்று முதல் கொஞ்சநாளைக்குள் 
வீட்டிலிருந்த சகல சம்பத்துக்களும் அழிந்தது . அவர் வீடு 
நெருப்புப்பட்டு வெந்துவிட்டது . அவர்கள் மேல் பகையும் . 

50 


ஏன் 


சகல 


அவர்கள் 


சண்டையும் உண்டாயிற்று . போஜனத்திற்கு வழியில்லாமல் 


போயிற்று . 


அப்போது அவர் வியசனமாகி " விரதக் கயிற்றை நாம் 
அறுத்துப் போட்டதால் நமக்கு இப்பேர்ப்பட்ட சங்கடம் 
வந்ததென்று தெரிந்து அனந்தபத்மநாப சுவாமியைப் பார்க்க 
வேண்டுமென்று நினைத்துக் காட்டில் போய்த் தேடினார் . 
அப்போது அவரெதிரில் ஒரு மாமரம் , அப்பால் ஒரு பசு . 
அப்பால் இரண்டு குளம் , அப்பால் ஒரு கழுதை , அப்பால் 
ஒரு 

யானை இந்தப்படி அங்கங்கே எதிர்பட்டது . அவர் 
அவைகளைப் பார்த்து . பத்மநாபசுவாமியைப் பார்த்தாயா 
என்று கோட்க , அவைகள் நான் பார்க்கவில்லை என்று 
சொல்லிற்று. அப்பால் அவர் பகுதூரம் " தேடிக்கொண்டுபோய் 
மூர்ச்சையாகினார் . அப்போது மஹாவிஷ்ணுவானவர், ஒரு 
பிராம்மணனைப்போல் ரூபங்கொண்டு, அவர் எதிரேபோய் 
அவரை விசாரித்து , அவரை அவருடைய வலது கையைப் 
பிடித்து அழைத்துக்கொண்டு வைகுண்டத்தில்போய் , ரத்ன 
சிம்மாஸனத்தின் மேல் உட்கார்ந்து , பிராம்மண ரூபத்தை நீக்கித் 
தன்னுடைய ரூபத்தை 

அடைந்து அவருக்குத் தரிசனம் 
கொடுத்து நான்தான் அனந்த பத்மநாபசுவாமி என்றார். 
அவர் முகத்தைப் பார்த்து தரித்ரமில்லாமலும் , தர்மமனசும் , 
அந்தயத்தில் விஷ்ணுலோகம் அடையவும் . ஆக இந்தப்படி 
மூன்று விரதத்தையும் அவருக்குக் கொடுத்தார் . 

அப்போது அந்த கொண்டின்யரானவர் விஷ்ணுவின் 
முகத்தைப் பார்த்து , நான் காட்டிலே பார்த்த மாமரம் , பசு . 
எருது , இரண்டு 
இரண்டு குளம் . கழுதை, 

பிராம்மணன் 
இவைகள் எல்லாம் யாரென்று 

கேட்க , அதற்கு 
விஷ்ணுவானவர் அவைகளின் பூர்வ ஜன்மக் கதையைச் 
சொல்லி , கடைசியில் பிராம்மணைனத் தானென்று சொல்லி , நீ 
பதினான்கு வருஷம் வரையில் அன்ந்த விரதம் செய்தால் 
உனக்கு நட்சத்திரப்பதவி கொடுக்கிறோமென்று அனந்த 
விரதம் செய்கிற கிரமத்தையும் சொல்லி அந்தர்தியானமாய் 
மறைந்தருளினார் . பின்பு அந்த கௌண்டின்ய முனிவரானவர். 
தன் வீட்டிற்கு வந்து அனந்தவிரதம் 

செய்து , 
51 


யானை , 


சகல 


சம்பத்துக்களும் , புத்ர , பௌத்ர, தனதான்யம் முதலானதும் 
பெற்று , தன் பார்யாளுடன் சுகித்து " வாழ்ந்து அந்தயத்தில் 
நட்சத்திர மண்டலத்தில்போய் நட்சத்திர ரூபமானார்கள் . 


இவை தவிர சகரன் , தீலிபன் , பரதன் , ஹரிச்சந்திரன் . 
ஜனகன் இவர்கள் முதலான அநேக ராஜாக்கள் இந்த 
விரதத்தை அனுஷ்டித்து ராஜ்யபாரம் செய்து சுகமுடன் 
வாழ்ந்தார்கள் . அகஸ்தியர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து 
லோகத்தில் 

பிரசித்தரானார் . எல்லாவிரதத்திலும் 
உத்தமமானது . ஆகையல் இதை உனக்குச் சொன்னேன் . 
இந்தக் கதையைப் படித்தவர்களும் , கேட்டவர்களும் , அஷ்ட 
ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்து பாபம் நீங்கி நல்ல கதியை 
அடைவார்கள் என்று கிருஷ்ணரானவர் தர்மராஜாவுக்குச் 
சொன்னார் . அனந்த விரதகதை சம்பூர்ணம் .. 


இந்நூல் துன்முகி வருஷம் மார்கழி மாதம் 9 ந் தேதி 
மங்களவாரம் , அபரபக்ஷத்வீதியை திதி , புனர்வசு நட்சத்திரம் 
இவைகள் கூடிய சுபதினத்தில் மத்யான்ன காலத்தில் பர்வத் 
சஞ்ஜீவி அய்யர் ஹஸ்தத்தால் எழுதி சமாப்தியாயிற்று . 


சிலுகத்வாதசீ விரத கதைச் சுருக்கம் 


நாளில் 


கிருஷ்ணரானவர் நாரத ரிஷியைப் பார்த்து ஒரு புண்ய 
விரதத்தைச் சொல்லவேண்டுமென்று கேட்க , 

நாரதர் 
சொல்லுகிறார் . கேளும் கிருஷ்ணசுவாமி , ஆஸ்விஜ சுத்த 
ஏகாதசி 

உபவாசமிருந்து நிர்மலசித்தத்துடன் 
துளசியால் விஷ்ணுவை பூஜை செய்து . ஐந்து தீபமும் , 
ஐந்துவித நைவேத்யமும் வைத்து பூஜித்து , ஐந்து பிரதட்சிண 
நமஸ்காரம் செய்து , அந்த நாள் முதல் கார்த்திக சுத்த ஏகாதசி 
வரையிலுள்ள ஒரு மாசமும் அப்படியே செய்து மறு நாளான 
கார்த்திக சுத்த துவாதசியின் காலையில் ஸ்நானம் செய்து 
மறுபடியும் பூஜை செய்து , ஒரு படி பச்சரிசியை மாவு செய்து . 
அதை மூன்று பங்குபண்ணி , பங்கை துளசிக்கு 
வைவேத்யம் செய்து . இன்னொரு பங்கை பிராம்மணனுக்குத் 
தத்தம் செய்து , இன்னொரு பங்கை உரலில் போட்டு 

52 


போயிற்று . அப்போது அவன் வனத்தில் போய்ப் பிள்ளை 
அதனுடன் பால் கொஞ்சம் விட்டு மாங்கல்ய ஸ்திரீகள் 
சகிதமாய் , 

அதை கருப்பங்கழியால் குத்த , அதிலிருந்து 
எத்தனை துளி பால் தன் சரீரத்தில் படுகிறதோ அத்தனை 
வருஷம் சுவர்க்கலோகத்தில் இருப்பார் . 

யார் 
இந்தப்படி இந்த விரதத்தை அனுஷ்டித்தவர்கள் 
என்றால் 

முன்காலத்திலே தேவதத்தன் என்று 
பிராம்மணன் இருந்தான் . அவனுக்குப் பிள்ளை பிறக்காமல் 


தபசு 


வேண்டுமென்று விஷ்ணுவை 

நோக்கித் 

செய்ய , 
விஷ்ணுவானவர் அவன் 

எதிரில்போய் அவனைப் பார்த்து , நீ 
என்னவேணுமென்று தபசு செய்கிறாய் என்று கேட்க , அதற்கு 
அவன் 

புத்ரன் (பிள்ளை) வேணுமென்று தபசு 
செய்கிறேனென்று சொன்னான் . அதற்கு அவர் , உனக்கு 
ஆயுசு இல்லாத பிள்ளையாய் வேணுமா ? அல்லது விதவை 
ஆகும்படியான பெண் வேணுமா ? என்று கேட்க , அதற்கு 
அவன் 

நான் வீட்டில் போய் என் பார்யாளைக் " 
கேட்டுக்கொண்டுவந்து சொல்கிறேனென்று 

சொல்லிவிட்டு 
தன் வீட்டிற்குப்போய் , தன் பார்யாள் முகத்தைப் பார்த்து 
விஷ்ணு வந்து சொன்ன சங்கதியைச் சொல்ல , அவள் 
புத்ரியே வேணுமென்றாள் . அதை அவன் கேட்டுக்கொண்டு 
வனத்தில் விஷ்ணுவின் எதிரில்போய் எனக்கு குமாரத்திதான் 

கேட்க , 

விஷ்ணுவானவர் அவனுக்கு 
அப்படியேயாகும்படி 

வரங்கொடுத்து 

அந்தர்தியானமாய் 
மறைந்து போனார் , 

பின்பு அந்த பிராம்மணனானவன் தன் வீட்டில் வர 
சிலநாள் பொறுத்து அவனுக்கு ஒரு பெண் பிறக்க, அதை 
அவன் வளர்த்து 

பிராம்மணனுக்கு 

விவாஹம் 
செய்துகொடுக்க, பின் சிலநாள் பொறுத்து அவள் புருஷன் 
இறந்தான் . அப்பால் உடனே அவள் தாயும் தகப்பனும் 
இறந்தார்கள். பின்பு அவள் தன் தகப்பன் வீட்டிலேயே 
இருந்து 
கடின சித்தத்தையுடையவளாகி , பிச்சை 

வந்து 
கேட்டவர்களுக்கு நாஸ்தி நாராயணா நாஸ்தி நாராயணா 
சொல்லுக்கொண்டிருந்தாள் . 

விஷ்ணுவின் 
53 


வேணுமென்று 


என்று 


அவள் 


பெயரையே சொல்லுவதால் , விஷ்ணுவுக்கு அவள்மேல் 
அன்புண்டாகித் தான் பிராம்மணனைப் 

போல் 
ரூபமடைந்து அவள் எதிரில் போய் பிச்சைக் கேட்க அவள் 
முன்போலவே சொன்னாள் . அதற்கு 

அவர் எந்த 
பிச்சைக்காரர் வந்தாலும் நீ இப்படியே சொல்கிறாயே என்று 
கேட்க , அவள் கோபித்து அப்போதுதான் சாணி மெழுகிக் 
கொண்டிருந்த துணியை அவருக்குக் கொடுத்தாள் . அதை 
அவர் வாங்கிப் பார்க்க , அதில் ஒரு துவரங்கொட்டை 
இருந்தது . அதை அவர் தன் வீட்டில்கொண்டுபோய் நட்டு 
வளர்க்க , அவள் புழுவாய்ப் பிறந்து அந்த துவரஞ்செடியின் 
மேல் போய் அதன் இலையை சாப்பிட்டுக்கொண்டிருந்தாள் . 
அப்படி இருக்கும்போது விஷ்ணுவானவர் அந்த சங்கதிகளை 
லக்ஷ்மியிடம் சொல்லி , லக்ஷ்மி சஹிதமாய் அந்த புழுவின் 
எதிரேபோய் அந்தப் புழுவைப் பார்த்து நீ 
இருக்கிறாயாவென்று கேட்க அதற்கு அந்த புழுவானது , நான் 
இந்த கதியாய் இருக்கிறேனென்றது . அப்போது 
லக்ஷ்மியானவள் விஷ்ணுவைப் பார்த்து , இந்தப் புழுவின் 
சரித்திரம் என்னவென்று கேட்க , அதற்கு விஷ்ணுவானவர் 
புழுவாய் இருந்த பிராம்மண ஸ்திரீயின் கதையை 
விஸ்த்தாரமாய்ச் சொல்ல , அதற்கு லக்ஷ்மியானவள் இந்த புழு 
ஜன்மம் எப்படி நீங்கிமென்று 

கேட்க , அதற்கு 
விஷ்ணுவானவர் , நீ கார்த்திக சுத்த துவாதசியில் செய்கிற 
சிலுகத்வாதசி விரத பலத்தில் , கொஞ்சம் கொடுத்தால் இந்த 
புழு ஜன்மம் நீங்கும்மென்று சொல்ல லக்ஷ்மியானவள் 
அப்படியே கொடுத்தாள். 


சுகமாய் 


அப்போது அந்த புழுவானது , சந்தோஷமடைந்து 
விஷ்ணுவையும் . லக்ஷ்மியையும் ஸ்தோத்திரம் 

செய்து 
லக்ஷ்மியைப் பார்த்து அந்தவிரதம் செய்கிற கிரமத்தை 
எனக்கு சொல்லவேணுமென்று கேட்க , லக்ஷ்மியானவள் அந்த 
விரதம் செய்கிற கிரமத்தைச் சொல்லி விஷ்ணு சகிதமாய் 
வைகுண்டம் போய்ச் சேர்ந்தாள் . அப்பால் அந்த புழுவானது 
அந்த விரதத்தை அனுஷ்டித்து சுகமுடன் இருந்து முடிவில் 
சுவர்க்கலோகம் போய்ச் சேர்ந்தது . 
சிலுக்கத்வாதசி விரதகதை சம்பூர்ணம் . 

54 


अनबन्ध : 


|| श्री गणेश अष्टोत्तरशतनामावलिः ।। 


३० 


१० 


ओं गजाननाय नमः 
ओं गणाध्यक्षाय नमः 
ओं विघ्नराजाय नमः 
ओं विनायकाय नमः 
ओं द्वैमातुराय नमः 
ओं सुमुखाय नमः 
ओं 

प्रमुखाय नमः 
ओं 

सन्मुखाय नमः 
ओं कृतिने नमः 
ओं ज्ञानदीपाय नमः 
ओं सुखनिधये नमः 
ओं 

सुराध्यक्षाय नमः 
ओं सुरारिभिदे नमः 
ओं महागणपतये नमः 
ओं मान्याय नमः 
ओं महन्मान्याय नमः 
ओं मृडात्मजाय नमः 
ओं पुराणाय नमः 
ओं पुरुषाय नमः 
ओं पूष्णे नमः 
ओं पुष्करिणे नमः 
ओं पुण्यकृते नमः 
ओं अग्रगण्याय नमः 
ओं अग्रपूज्याय नमः 
ओं अग्रगामिने नमः 
ओं मन्त्रकृते नमः 


ओं चामीकरप्रभाय नमः 
ओं सर्वस्मै नमः 
ओं सर्वोपास्याय नमः 
ओं सर्वकर्त्रे नमः 
ओं सर्वनेत्रे नमः 
ओं सर्वसिद्धिप्रदाय नमः 
ओं सर्वसिद्धाय नमः 
ओं सर्ववन्द्याय नमः 
ओं महाकालय नमः 
ओं महाबलाय नमः 
ओं हेरंबाय नमः 
ओं लंबजठराय नमः 
ओं ह्रस्वग्रीवाय नमः 
ओं महोदराय नमः 
ओं मदोत्कठाय नमः 
ओं महावीराय नमः 
ओं मन्त्रिणे नमः 
ओं मङ्गलदाय नमः 
ओं प्रमथााय नमः 
ओं प्राज्ञाय नमः 
ओं प्रमोदाय नमः 
ओं मोदकप्रियाय नमः 
ओं धृतिमते नमः 
ओं मतिमते नमः 
ओं कामिने नमः 
ओं कपित्थप्रियाय नमः 


४० 


२० 


५० 


55 


६० 


९ ० 


ओं ब्रह्मचारिणे नमः 
ओं ब्रह्मरूपिणे नमः 
ओं ब्रह्मविदे नमः 
ओं ब्रह्मवन्दिताय नमः 
ओं जिष्णवे नमः 
ओं विष्णुप्रियाय नमः 
ओं भक्तजीविताय नमः 
ओं जितमन्मताय नमः 
ओं ऐश्वर्यदाय नमः 
ओं गुह्वज्यायसे नमः 
ओं सिद्धसेविताय नमः 
ओं विघ्नकर्त्रे नमः 
ओं विघ्नहर्त्रे नमः 
ओं विश्वनेत्रे नमः 
ओं विराजे नमः 
ओं स्वराजे नमः 
ओं श्रीपतये नमः 
ओं वापतये नमः 
ओं श्रीमते नमः 
ओं शृङ्गारिणे नमः 
ओं श्रृतवत्सलाय नमः 
ओं शिवप्रियाय नमः 
ओं शीघ्रकारिणे नमः 
ओं शाश्वताय नमः 
ओं शिवनन्दनाय नमः 
ओं बलोद्धताय नमः 
ओं भक्तनिधये नमः 
ओं भावगम्याय नमः 


ओं भवात्मजाय नमः 
ओं महते नमः 
ओं मंगलदायिने नमः 
ओं महेशाय नमः 
ओं महिताय नमः 
ओं सत्यधर्मिणे नमः 
ओं सदाधाराय नमः 
ओं सत्याय नमः 
ओं सत्यपराक्रमाय नमः 
ओं शुभाङ्गाय नमः 
ओं शुभ्रदन्ताय नमः 
ओं शुभदाय नमः 
ओं शुभविग्रहाय नमः 
ओं पञ्चपातकनाशिने नमः 
ओं पार्वतीप्रियनन्दनाय नमः 
ओं विश्वेशाय नमः 
ओं विबुधाराध्यपदाय नमः 
ओं वीरवराग्रगाय नमः 
ओं 

कुमारगुरुवन्द्याय नमः 
ओं कुञ्जरसुरभंजनाय नमः 
ओं वल्लभावल्लभाय नमः 
ओं वराभयकरांबुजाय नमः 
ओं सुधाकलशहस्ताय नमः 
ओं सुधाकरकलाधराय नमः 
ओं पञ्चहस्ताय नमः 
ओं प्रधानेशाय नमः 
ओं पुरातनाय नमः 
ओं वरसिद्धिविनायकाय नमः 


७० 


८० 


।। इति श्री गणेशाष्टोत्तरशतनामावलिः ।। 

56 


அநுபந்தம் 


ஸ்ரீ கணேச அஷ்டோத்தரசத நாமாவளி: 


ஓம் கஜானனாய நம : 
ஓம் கணாத்யக்ஷாய நம : 
ஓம் விக்னராஜாய நம : 
ஓம் விநாயகாய நம : 
ஓம் த்வைமாதுராய நம : 
ஓம் ஸுமுகாய நம : 
ஓம் ப்ரமுகாய நம : 
ஓம் ஸன்முகாய நம : 
ஓம் க்ருதினே நம : 
ஓம் ஞானதீபாய நம : 

10 
ஓம் ஸுகநிதயே நம : 
ஓம் ஸுராத்யக்ஷாய நம : 
ஓம் ஸுராரிபிதே நம : 
ஓம் மஹாகணபதயே நம : 
ஓம் மான்யாய நம : 
ஓம் மஹன்மான்யாய நம : 
ஓம் ம்ருடாத்மஜாய நம : 
ஓம் புராணாய நம : 
ஓம் புருஷாய நம : 
ஓம் பூஷ்ணே நம : 20 
ஓம் புஷ்கரிணே நம : 
ஓம் புண்யக்ருதே நம : 
ஓம் அக்ரகண்யாய நம : 
ஓம் அக்ரபூஜ்யாய நம : 
ஓம் அக்ரகாமினே நம : 
ஓம் மந்த்ரக்ருதே நம : 
ஓம் சாமீகரப்ரபாய நம : 
ஓம் ஸர்வஸ்மை நம : 
ஓம் ஸர்வோபாஸ்யாய நம : 
ஓம் ஸர்வகர்த்ரே நம : 30 


ஓம் ஸர்வநேத்ரே நம 
ஓம் ஸர்வஸித்திப்ரதாய நம : 
ஓம் ஸர்வஸித்தாய நம : 
ஓம் ஸர்வவந்த்யாய நம : 
ஓம் மஹாகாலாய நம : 
ஓம் மஹாபலாய நம : 
ஓம் ஹேலம்பாய நம : 
ஓம் லம்பஜடராய நம : 
ஓம் ஹ்ரஸ்வக்ரீவாய நம : 
ஓம் மஹோதராய நம : 40 
ஓம் மதோத்கடாய நம : 
ஓம் மஹாவீராய நம : 
ஓம் மந்தரிணே நம : 
ஓம் மங்கலதாய நம : 
ஓம் ப்ரமதார்ச்யாய நம : 
ஓம் ப்ராக்ஞாய நம : 
ஓம் ப்ரமோதாய நம : 
ஓம் மோதகப்ரியாய நம : 
ஓம் த்ருதிமதே நம : 
ஓம் மதிமதே நம : 50 
ஓம் காமினே நம : 
ஓம் கபித்தப்ரியாய நம : 
ஓம் ப்ரஹ்மசாரிணே நம : 
ஓம் ப்ரஹ்மரூபிணே நம : 
ஓம் ப்ரஹ்மவிதே நம : 
ஓம் ப்ரஹ்மவந்திதாய நம : 
ஓம் ஜிஷ்ணவே நம : 
ஓம் விஷ்ணுப்ரியாய நம 
ஓம் பக்தஜீவிதாய நம : 

ஓம் ஜிதமன்மதாய நம : 60 
57 


விருத 


8 


70 


ஓம் ஐஸ்வர்யதாய நம : ஓம் மஹிதாய நம : 
ஓம் குஹ்வஜ்யாயஸே நம : ஓம் ஸத்யதர்மினே நம : 
ஓம் ஸித்தஸேவிதாய நம : ஓம் ஸதாதாராய நம : 
ஓம் விக்னகர்த்ரே நம : ஓம் ஸத்யாய நம : 
ஓம் விக்நஹர்த்ரே நம : ஓம் ஸத்ய பராக்ரமாய நம : 
ஓம் விச்வநேத்ரே நம : ஓம் சயாங்காய நம : 901 
ஓம் விராஜே நம : 

ஓம் சுப்ரதந்தாய நம 
ஓம் ஸ்வராஜே நம : ஓம் சுபதாய நம : 
ஓம் ஸ்ரீபதயே நம : 

ஓம் சுபவிக்ரஹாய நம : 
ஓம் வாக்பதயே நம : ஓம் பஞ்சபாதகநாஷிநே நம : 
ஓம் ஸ்ரீமதே நம : 

ஓம் பார்வதீப்ரியநந்தனாய நம : 
ஓம் ச்ருங்காரிணே நம : ஓம் விச்வேசாய நம : 
ஓம் ச்ரிதவத்ஸலாய நம : ஓம் விபுதாராத்யபதாய நம : 
ஓம் சிவப்ரியாய நம : ஓம் வீரவராக்ரகாய நம : 
ஓம் சீக்ரகாரிணே நம : ஓம் குமாரகுருவந்த்யாய நம : 
ஓம் சாச்வதாய நம : ஓங்குஞ்ஜரஸுரபஞ்ஜநாயநம : 
ஓம் சிவநந்தநாய நம : ஓம் வல்லபாவல்லபாய நம : 
ஓம் பலோத்தாய நம : ஓம் வராபயகராம்புஜாய நம : 
ஓம் பக்தநிதயே நம : ஓம் ஸுதாகலசஹஸ்தாய நம : 
ஓம் பாவகம்யாய நம : 80 ஓம் ஸுதாகரகலாதராய நம : 
ஓம் பவாத்மஜாய நம : ஓம் பஞ்சஹஸ்தாய நம : 
ஓம் மஹதே நம : 

ஓம் ப்ரதானேசாய நம : 
ஓம் மங்களாதாயிநே நம : ஓம் புராதனாய நம : 
ஓம் மஹேஷாய நம : ஓம் வரஸித்திவிநாயகாய நம : 


இதி ஸ்ரீ கணேச அஷ்டோத்தரசத நாமாவளி: 


58 


।। श्री सरस्वत्यष्टोत्तरशतनामावळि : ।। 


ओं सरस्वत्यै नमः 
ओं महाभद्रायै नमः 
ओं महामायायै नमः 
ओं वरप्रदायै नमः 
ओं श्रीप्रदायै नमः 
ओं पद्मनिलयायै नमः 
ओं पद्माक्ष्यै नमः 
ओं पद्मवक्त्रकायै नमः 
ओं शिवानुजायै नमः 
ओं पुस्तकभृते नमः 

१० 
ओं ज्ञानमुद्रायै नमः 
ओं रमायै नमः 
ओं परायै नमः 
ओं कामरूपायै नमः 
ओं महाविद्यायै नमः 
ओं महापातकनाशिन्यै नमः 
ओं महाश्रयायै नमः 
ओं मालिन्यै नमः 
ओं महाभोगायै नमः 
ओं महाभुजायै नमः 
ओं महाभागायै नमः 
ओं महोत्साहायै नमः 
ओं दिव्याङ्गायै नमः 
ओं सुरवन्दितायै नमः 
ओं महाकाव्यै नमः 
ओं महापाशायै नमः 
ओं महाकारायै नमः 


ओं महांकुशाय नमः 
ओं पीतायै नमः 
ओं विमलायै नमः ३० 
ओं विश्वायै नमः 
ओं विध्युन्मालायै नमः 
ओं चैष्णव्यै नमः 
ओं चन्द्रिकायै नमः 
ओं चन्द्रवदनायै नमः 
ओं चन्द्रलेकाविभूषितायै नमः 
ओं सावित्र्यै नमः 
ओं सुरसायै नमः 
ओं देव्यै नमः 
ओं दिव्यालंकारभूषितायै नमः 
ओं वाग्देव्यै नमः 
ओं वसुदायै नमः 
ओं तीव्रायै नमः 
ओं महाभद्रायै नमः 
ओं महाबलायै नमः 
ओ भोगदायै नमः 
ओं भारत्यै नमः 
ओं भामात्यै नमः 
ओं गोविन्दायै नमः 
ओं गोमत्यै नमः ५० 
ओं शिवायै नमः 
ओं जटिलायै नमः 
ओं विन्ध्यावासायै नमः 
ओं विन्ध्याचलविराजितायै नमः 


२० 


59 


९ ० 


ओं चण्डिकायै नमः 
ओं वैष्णव्यै नमः 
ओं ब्राह्मायै नमः 
ओं ब्रह्मज्ञानैक साधनायै नमः 
ओं सौदामिन्यै नमः 
ओं सुधामूत्यै नमः ६० 
ओं सुभद्रायै नमः 
ओं सुरपूजितायै नमः 
ओं सुवासिन्यै नमः 
ओं सुनासायै नमः 
ओं विनिद्रायै नमः 
ओं पद्मलोचनायै नमः 
ओं विद्यारूपायै नमः 
ओं विशालाक्ष्यै नमः 
ओं ब्रह्मजायायै नमः 
ओं महाफलायै नमः 
ओं त्रयीमूर्तये नमः 
ओं त्रिकालज्ञायै नमः 
ओं त्रिगुणायै नमः 
ओं शास्त्ररूपिण्यै नमः 
ओं शुंभासुरप्रमधिन्यै नमः 
ओं शुभदायै नमः 
ओं स्वरात्मिकायै नमः 
ओं रक्तबीजनिहन्त्र्यै नमः 
ओं चामुण्डायै नमः 
ओं अंबिकायै नमः ८० 
ओं मुण्डकायप्रहरणायै नमः 


ओं धूम्रलोचनमर्दनायै नमः 
ओं सर्वदेवस्तुतायै नमः 
ओं सौम्यायै नमः 
ओं सुरासुरनमस्कृतायै नमः 
ओं कालरात्र्यै नमः 
ओं कलाधरायै नमः 
ओं रूपसौभाग्यदायिन्यै नमः 
ओं वाग्देव्यै नमः 
ओं वरारोहायै नमः 
ओं वारायै नमः 
ओं वारिजासनायै नमः 
ओं चित्रांबरायै नमः 
ओं चित्रगन्धायै नमः 
ओं चित्रमाल्य विभूषितायै नमः 
ओं कान्तायै नमः 
ओं कामप्रदायै नमः 
ओं वन्द्यायै नमः 
ओं विद्याधरसुपूजितायै नमः 
ओं श्वेताननायै नमः 
ओं नीलभुजायै नमः 
ओं चतुर्वर्गफलप्रदायै नमः 
ओं चतुरानन साम्राज्यायै नमः 
ओं रक्तमत्यायै नमः 
ओं निरञ्जनायै नमः 
ओं हंसासनायै नमः 
ओं नीलजंघायै नमः 
ओं ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः 


७० 


१०० 


. 


।। इति श्री सरस्वत्यष्टोत्तरशतनामावळि: ।। 


60 


ஸ்ரீ ஸரஸ்வத்யஷ்டோத்தரஷதநாமாவளி: 


ஓம் ஸரஸ்வத்யை நம : 
ஓம் மஹாபத்ராயை நம : 
ஓம் மஹாமாயாயை நம : 
ஓம் வரப்ரதாயை நம : 
ஓம் ஸ்ரீப்ரதாயை நம : 
ஓம் பத்மநிலயாயை நம : 
ஓம் பத்மாக்ஷ்யை நம : 
ஓம் பத்மவக்த்ரகாயைநம : 
ஓம் சிவானுஜாயை நம : 
ஓம் புஸ்தகப்ருதே நம : 10 
ஓம் ஞானமுத்ராய நம : 
ஓம் ரமாயை நம : 
ஓம் பராயை நம : 
ஓம் காமரூபாயை நம : 
ஓம் மஹாவித்யாயை நம 
ஓம் மஹாபாதகநாசின்யை 
ஓம் மஹாச்ரயாயை நம : 
ஓம் மாலின்யை நம : 
ஓம் மஹாபோகாயை நம : 
ஓம் மஹாபுஜாயை நம : 
ஓம் மஹாபாகாயை நம : 
ஓம் மஹோத்ஸாஹாயை 
ஓம் திவ்யாங்காயை நம : 
ஓம் ஸுரவந்திதாயை நம : 
ஓம் மஹாகாவ்யை நம 
ஓம் மஹாபாஷாயை நம : 
ஓம் மஹாகாராயை நம : 
ஓம் மஹாங்குஷாயை 
ஓம் பீதாயை நம: 
ஓம் விமலாயை நம : 


ஓம் விச்வாயை நம : 
ஓம் வித்யுன்மாலாயை நம : 
ஓம் வைஷ்ணவ்யை நம : 
ஓம் சந்த்ரிகாயை நம : 
ஓம் சந்த்ரவதனாயை நம : 
ஓம் சந்த்ரலேகாவிபூஷிதாயை 
ஓம் ஸாவித்ர்யை நம : 
ஓம் ஸுரஸாயை நம : 
ஓம் தேவ்யை நம : 
ஓம் திவ்யாலங்காரபூஷிதாயை 
ஓம் வாக்தேவ்யை நம : 
ஓம் வஸுதாயை நம : 
ஓம் தீவ்ராயை நம : 
ஓம் மஹாபத்ராயை நம : 
ஓம் மஹாபலாயை நம : 
ஓம் போகதாயை நம : 
ஓம் பாரத்யை நம : 
ஓம் பாமாயை நம : 
ஓம் கோவிந்தாயை நம : 
ஓம் கோமத்யை நம : 50 
ஓம் சிவாயை நம : 
ஓம் ஜடிலாயை நம : 
ஓம் விந்த்யாவாஸாயை நம : 
ஓம் விந்த்யாசலவிராஜிதாயை 
ஓம் சண்டிகாயை நம : 
ஓம் வைஷ்ணவ்யை நம : 
ஓம் ப்ராஹ்மாயை நம : 
ஓம் ப்ரஹ்மஞாநைகஸாதனாயை 
ஓம் ஸௌதாமின்யை நம : 
ஓம் ஸுதாமூர்த்யை நம : 


301 


61 


ஓம் ஸுபத்ராயை நம : 

ஓம் காலராதாயை நம : 
ஓம் ஸுரபூஜிதாயை நம : ஓம் கலாதராயை நம : 
ஓம் ஸுவாஸிந்யை நம : ஓம் ரூபஸௌபாக்யதாயிந்யை 
ஓம் ஸுநாஸாயை நம : ஓம் வாக்தேவ்யை நம : 
ஓம் விநித்ராயை நம : 

ஓம் வராரோஹாயை நம : 90 
ஓம் பத்மலோசநாயை நம : ஓம் வாராஹ்யை நம : 
ஓம் வித்யாரூபாயை நம : ஓம் வாரிஜாஸனாயை நம : 
ஓம் விசாலாக்ஷ்யை நம : 

ஓம் சித்ராம்பராயை நம : 
ஓம் ப்ரஹ்மஜாயாயை நம : ஓம் சித்ரகந்தாயை நம : 
ஓம் மஹாபலாயை நம : 70 ஓஞ்சித்ரமால்ய விபூஷிதாயை 
ஓம் த்ரயீமூர்தயே நம : ஓம் காந்தாயை நம : 
ஓம் த்ரிகாலஜ்ஞாயை நம : ஓம் காமப்ரதாயை நம : 
ஓம் த்ரிகுணாயை நம : ஓம் வந்த்யாயை நம : 
ஓம் சாஸ்த்ரரூபிண்யை ஓம் வித்யாதரஸுபூஜிதாயை 
ஓம் சும்பாஸுரப்ரமதின்யை ஓம் ச்வேதாநநாயை நம : 100 
ஓம் சுபதாயை நம : 

ஓம் நீலபுஜாயை நம : 
ஓம் ஸ்வராத்மிகாயை நம : ஓம் சதுர்வர்க்கபலப்ரதாயை 
ஓம் ரக்தபீஜநிஹந்த்ர்யை ஓம் சதுரானன ஸாம்ராஜ்யாயை 
ஓம் சாமுண்டாயை நம : ஓம் ரக்தமத்யாயை நம : 
ஓம் அம்பிகாயை நம : 80 ஓம் நிரஞ்ஜனாயை நம : 
ஓம்முண்டகாயப்ரஹரணாயை ஓம் ஹம்ஸனாயை நம : 
ஓம் தூம்ரலோசனமர்தனாயை ஓம் நீலஜங்காயை நம : 
ஓம் ஸர்வதேவஸ்துதாயை ஓம் ப்ரஹ்மவிஷ்ணு 
ஓம் ஸௌம்யாயை நம : 

சிவாத்மிகாயை நம : 
ஓம் ஸுராஸுரநமஸ்க்ருதாயை 


இதி ஸ்ரீ ஸரஸ்வத்யஷ்டோத்தரசத நாமாவளி: 


62 


|| श्री गौर्यष्टोत्तरशतनामावळि : ।। 


ओं महामनोन्मणीशक्त्यै नमः 
ओं शिवशक्त्यै नमः 
ओं शिवकर्यै नमः 
ओं इच्छाशक्ति क्रियाशक्ति 

ज्ञानशक्ति स्वरूपिण्यै नमः 
ओं शान्त्यतीत कलानन्दायै नमः 
ओं शिवमायायै नमः 
ओं सर्वज्ञायै नमः 
ओं सुन्दर्यै नमः 
ओं सोम्यायै नमः 
ओं सच्चिदानन्दरूपिण्यै नमः १० 
ओं परापरामय्ये नमः 
ओं बालायै नमः 
ओं त्रिपुरायै नमः 
ओं कुण्डल्यै नमः 
ओं शिवायै नमः 
ओं रुद्राण्यै नमः 
ओं विजयायै नमः 
ओं सर्वायै नमः 
ओं शर्वाण्यै नमः 
ओं भुवनेश्वर्यै नमः 
ओं कल्याण्यै नमः 
ओं शूलिन्यै नमः 
ओं कान्तायै नमः 
ओं महात्रिपुरसुन्दर्यै नमः 
ओं मालिन्यै नमः 


ओं मानिन्यै नमः 
ओं मदनोल्लासमोहिन्यै नमः 
ओं महेश्वर्यै नमः 
ओं मातङ्ग्यै नमः 
ओं शिवकाम्यै नमः ३० 
ओं चिदात्मकायै नमः 
ओं कामाक्ष्यै नमः 
ओं कमलाक्ष्यै नमः 
ओं मीनाक्ष्यै नमः 
ओं सर्वसाक्षिण्यै नमः 
ओं उमादेव्यै नमः 
ओं महाकाव्यै नमः 
ओं सामायै नमः 
ओं सर्वजनप्रियायै नमः 
ओं चित्पुरायै नमः ४० 
ओं चिद्धानन्दायै नमः 
ओं चिन्मय्यै नमः 
ओं चित्स्वरूपिण्यै नमः 
ओं महासरस्वत्यै नमः 
ओं दुर्गायै नमः 
ओं ज्वालादुर्गादिमोहिन्यै नमः 
ओं नकुल्यै नमः 
ओं शुद्धविद्यायै नमः 
ओं सच्चिदानन्दविग्रहायै नमः 
ओं सुप्रभायै नमः ५० 
ओं सुप्रभाज्वालायै नमः 


२० 


63 


९ ० 


ओं इन्द्राय नमः 

ओं नित्यायै नमः ८० 
ओं सर्वभोहिन्यै नमः 

ओं षट्दर्शनविचक्षणायै नमः 
ओं महेन्द्रजालमध्यस्यायै नमः ओं कालरात्र्यै नमः 
ओं मायायै नमः 

ओं कलातीतायै नमः 
ओं मायाविनोदिन्यै नमः 

ओं कविराजमनोहरायै नमः 
ओ विश्वेश्वर्यै नमः 

ओं शारदातिलकाकारायै नमः 
ओं वृषारूढायै नमः 

ओं धीरायै नमः 
ओं विद्याजालविनोदिन्यै नमः 

ओं धीरजनप्रियायै नमः 
ओं मन्त्रेश्वर्यै नमः 

६० 

ओं उग्रमायै नमः 
ओं महालक्ष्म्यै नमः 

ओं महामार्यै नमः 
ओं महाकालीफलप्रदायै नमः 

ओं क्षिप्रमार्यै नमः 
ओं चतुर्वेद विशेषज्ञायै नमः 

ओं रणप्रियायै नमः 
ओं सावित्र्यै नमः 

ओं अन्नपूर्णेश्वर्यै नमः 
ओं सर्वदेवतायै नमः 

ओं मात्रे नमः 
ओं महेन्द्राण्यै नमः 

ओं स्वर्णकारतटित्प्रभायै नमः 
ओं गणाध्यक्षायै नमः 

ओं स्वरव्यञ्जनवर्णोदयायै नमः 
ओं महाभैरवपूजितायै नमः 

ओं गद्यपधादिकारणायै नमः 
ओं महामायायै नमः 

ओं पदवाक्यार्थनिलयायै नमः 
ओं महाघोरायै नमः ७० ओं बिन्दुनादादिकारणायै नमः 
ओं महादेव्यै नमः 

ओं मोक्ष्येशमहिष्यै नमः 
ओं मलापहायै नमः 

ओं सत्यायै नमः 
ओं महिषासुरसंहार्यै नमः 

ओं भुक्तिमुक्तिफलप्रदायै नमः 
ओं चण्डमुण्डकुलान्तकायै 

ओं विज्ञानदायिन्यै नमः 
ओं चक्रेश्वर्यै नमः 

ओं प्रज्ञायै नमः 
ओं चतुर्वेद्यै नमः 

ओं प्रज्ञानफलदायिन्यै नमः 
ओं सर्वदायै नमः 

ओं अहंकारकलातीतायै नमः 
ओं सुरनायिक्यै नमः 

ओं पराशक्त्यै नमः 
ओं षट्शास्त्रनिपुणायै नमः 

ओं परात्परायै नमः 
|| इति श्रीगौर्यष्टोत्तरशतनामावळि: ।। 

64 


ஸ்ரீ கௌர்யஷ்டோத்தரசத நாமாவளி: 


ஓம் மஹாமனோன்மணீ 

ஓம் சிவகாம்யை நம : 
சக்த்யை நம : 

ஓம் சிதாத்மகாயை நம : 
ஓம் சிவசக்த்யை நம : 

ஓம் காமாக்ஷ்யை நம : 
ஓம் சிவங்கர்யை நம : 

ஓம் கமலாக்ஷ்யை நம : 
ஓம் இச்சாசக்தி க்ரியாசக்தி 

ஓம் மீனாக்ஷ்யை நம : 
ஞானசக்தி 

ஓம் ஸர்வஸாக்ஷிண்யை 
ஸ்வரூபிண்யை நம : 

ஓம் உமாதேவ்யை நம : 
ஓம் சாந்த்யதீதகலாணந்தாயை 

ஓம் மஹாகாவ்யை நம : 
ஓம் சிவமாயாயை நம : 

ஓம் ஸாமாயை நம : 
ஓம் ஸர்வஜ்ஞாயை நம : 

ஓம் ஸர்வஜனப்ரியாயை 
ஓம் ஸுந்தர்யை நம : 

ஓம் சித்புராயை நம : 
ஓம் ஸோம்யாயை நம 

ஓம் சித்தானந்தாயை நம : 
ஓம் ஸச்சிதானந்தரூபிண்யை 

ஓம் சிந்மய்யை நம : 
ஓம் பராபராமய்யை நம : 

ஓம் சித்ஸ்வரூபிண்யை 
ஓம் பாலாயை நம : 

ஓம் மஹாஸரஸ்வத்யை 
ஓம் த்ரிபுராயை நம : 

ஓம் துர்காயை நம : 
ஓம் குண்டல்யை நம : 

ஓம் ஜ்வாலாதுர்காதி 
ஓம் சிவாயை நம : 

மோஹின்யை நம : 
ஓம் ருத்ராண்யை நம : 

ஓம் நகுல்யை நம : 
ஓம் விஜயாயை நம : 

ஓம் சுத்தவித்யாயை நம : 
ஓம் ஸர்வாயை நம : 

ஓம் சச்சிதாநந்த 
ஓம் ஸர்வாண்யை நம : 

விக்ரஹாயை நம : 
ஓம் புவனேச்வர்யை நம : 

ஓம் ஸுப்ரபாயை நம : 
ஓம் கல்யாண்யை நம : 

ஓம் ஸுப்ரபாஜ்வாலாயை 
ஓம் சூலின்யை நம : 

ஓம் இந்த்ரார்க்ஷ்யை நம : 
ஓம் காந்தாயை நம : 

ஓம் ஸர்வமோஹின்யை 
ஓம் மஹாத்ரிபுரஸுந்தர்யை 

ஓம் மஹேந்த்ரஜால 
ஓம் மாலின்யை நம : 

மத்யஸ்யாயை நம : 
ஓம் மாநின்யை நம : 

ஓம் மாயாயை நம : 
ஓம்மதநோல்லாஸமோஹின்யை ஓம் மாயாவிநோதின்யை 
ஓம் மஹேச்வர்யை நம : 

ஓம் விச்வேச்வர்யை நம : 
ஓம் மாதங்க்யை நம : 

ஓம் வ்ருஷாரூடாயை ! நம : 
விருத - 9 


65 


ஓம் வித்யாஜால 

விநோதின்யை நம : 
ஓம் மந்த்ரேச்வர்யை நம : 
ஓம் மஹாலகூடிம்யை நம : 
ஓம் மஹாகாலீபலப்ரதாயை! 
ஓம் சதுர்வேத 

விசேஷஜ்ஞாயை நம : 
ஓம் ஸாவித்ர்யை நம : 
ஓம் ஸர்வதேவதாயை நம : 
ஓம் மஹேந்த்ராண்யை நம ; 
ஓம் கணாத்யக்ஷாயை ந D 
ஓம் மஹாபைரவபூஜிதாயை 
ஓம் மஹாமாயாயை நம 
ஓம் மஹாகோராய நம : 
ஓம் மஹாதேவ்யை நம 
ஓம் மலாபஹாயை நம : 
ஓம் மஹிஷாஸுர 

ஸம்ஹார்யை நம : 
ஓம் சண்டமுண்ட 

குலாந்தகாயை நம : 
ஓம் சக்ரேஸ்வர்யை நம : 
ஓம் சதுர்வேத்யை நம : 
ஓம் ஸர்வதாயை நம : 
ஓம் ஸுரநாயிக்யை! நம : 
ஓம் ஷட் சாஸ்த்ரநிபுணாயை 
ஓம் நித்யாயை நம : 
ஓம் ஷடதர்சன விசக்ஷணாயை 
ஓம் காலராத்ர்யை நம : 
ஓம் கலாத்தாயை நம : 
ஓம் கவிராஜமநோஹராயை 


ஓம் சாரதாதிலகாகாராயை 
ஓம் தீராயை நம : 
ஓம் தீரஜனப்ரியாயை நம : 
ஓம் உக்ரமார்யை நம 
ஓம் மஹாமார்யை நம : 
ஓம் க்ஷிப்ரமார்யை நம : 
ஓம் ரணப்ரியாயை நம : 
ஓம் அன்னபூர்ணேச்வர்யை 
ஓம் மாத்ரே நம : 
ஓம் ஸ்வர்ணாகார 

தடித்ப்ரபாயை நம 
ஓம் ஸ்வரவ்யஞ்சன 

வர்ணோதயாயை நம : 
ஓம் கத்யத்யாதி 

காரணாயை நம : 
ஓம் பதவாக்யார்ய 

நிலயாயை நம : 
ஓம் பிந்துநாதாதி 

காரணாயை நம : 
ஓம் மே ! ஷ்யேச் 

மஹிஷ்யை நம : 
ஓம் ஸத்யாயை நம : 
ஓம் பக்தி முக்திபலப்ரதாயை 
ஓம் விஜ்ஞனதாயின்யை 
ஓம் ப்ரஜ்ஞாயை நம : 
ஓம் ப்ரஜ்ஞாநபலதாயிந்யை 
ஓம் அஹங்காரகலாதீதாயை 
ஓம் பராஷக்த்யை நம : 
ஓம் பராத்பராயை நம : 


இதி ஸ்ரீ கௌர்யஷ்டோத்தரசத நாமாவளி: 


66 


|| श्री लक्ष्म्यष्टोत्तरशतनामावळि : ।। 


१० 


ओं प्रकृत्यै नमः 
ओं विकृत्यै नमः 
ओं विद्यायै नमः 
ओं सर्वभूतहितप्रदायै नमः 
ओं श्रद्धायै नमः 
ओं विभूत्यै नमः 
ओं सुरभ्यै नमः 
ओं परमात्मिकायै नमः 
ओं वाचे नमः 
ओं पद्मालयायै नमः 
ओं पद्मायै नमः 
ओं शुचये नमः 
ओं स्वाहायै नमः 
ओं स्वधायै नमः 
ओं सुधायै नमः 
ओं धन्यायै नमः 
ओं हिरण्मय्यै नमः 
ओं लक्ष्म्यै नमः 
ओं नित्यपुष्टायै नमः 
ओं विभावर्यै नमः 
ओं अदित्यै नमः 
ओं दित्यै नमः 
ओं दीप्तायै नमः 
ओं वसुधायै नमः 
ओं वसुधारिण्यै नमः 
ओं कमलायै नमः 
ओं कान्तायै नमः 


ओं कामाक्ष्यै नमः 
ओं क्रोधसंभवाये नमः 
ओं अनुग्रहपदायै नमः ३० 
ओं बुद्धये नमः 
ओं अनघाये नमः 
ओ हरिवल्लभायै नमः 
ओं अशोकायै नमः 
ओं अमृतायै नमः 
ओं दीप्तायै नमः 
ओं लोकशोकविनाशिन्यै नमः 
ओं धर्मनिलयायै नमः 
ओं करुणायै नमः 
ओं लोकमात्रे नमः ४० 
ओं पद्मप्रियायै नमः 
ओं पद्महस्तायै नमः 
ओं पद्माक्ष्यै नमः 
ओं पद्मसुन्दर्यै नमः 
ओं पद्मोद्भवायै नमः 
ओं पद्ममुक्यै नमः 
ओं पद्मनाभप्रियायै नमः 
ओं रमायै नमः 
ओं पद्ममालाधरायै नमः 
ओं देव्यै नमः 
ओं पद्मिन्यै नमः 
ओं पद्मगन्धिन्यै नमः 
ओं पुण्यगन्धायै नमः 
ओं सुप्रसन्नायै नमः 


२० 


67 


ओं प्रसादाभिमुक्यै नमः 
ओं प्रभायै नमः 
ओं चन्द्रवदनायै नमः 
ओं चन्द्रायै नमः 
ओं चन्द्रसहोदर्यै नमः 
ओं चतुर्भुजायै नमः ६० 
ओं चन्द्ररूपायै नमः 
ओं इन्दुशीतलायै नमः 
ओं आह्लादजनन्यै नमः 
ओं पुष्ट्यै नमः 
ओं शिवायै नमः 
ओं शिवकर्यै नमः 
ओं सत्यै नमः 
ओं विमलायै नमः 
ओं विश्वजनन्यै नमः 
ओं तुष्ट्यै नमः 
ओं दारिद्रयनाशिन्यै नमः 
ओं प्रीतिपुष्करिण्यै नमः 
ओं शान्तायै नमः 
ओं शुक्लमाल्यांबरायै नमः 
ओं श्रियै नमः 
ओं भास्कर्यै नमः 
ओं बिल्वनिलयायै नमः 
ओं वरारोहायै नमः 
ओं यशस्विन्यै नमः 
ओं वसुन्धरायै नमः 


ओं उदाराङ्गायै नमः 
ओं हरिण्यै नमः 
ओं हेममालिन्यै नमः 
ओं धनधान्यकर्यै नमः 
ओं सिद्धये नमः 
ओं स्त्रैणसौम्यायै नमः 
ओं शुभप्रदायै नमः 
ओं नृपवेश्मगतानन्दायै नमः 
ओं वरलक्ष्यै नमः 
ओं वसुप्रदायै नमः 
ओं शुभायै नमः 
ओं हिरण्यप्रकारायै नमः 
ओं समुद्रतनयायै नमः 
ओं जयायै नमः 
ओं मङ्गलादेव्यै नमः 
ओं विष्णुवक्षस्थलस्थितायै नमः 
ओं विष्णुपल्यै नमः 
ओं प्रसन्नाक्ष्यै नमः 
ओं नारायणसमाश्रितायै नमः 
ओं दारिद्रयध्वंसिन्यै नमः 
ओं देव्यै नमः 
ओं सर्वोपद्रववारिण्यै नमः 
ओं नवदुर्गायै नमः 
ओं महाकाळ्यै नमः 
ओं ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः 
ओं त्रिकालज्ञानसंपन्नायै नमः 
ओं भुवनेश्वर्यै नमः 


11 इति श्रीलक्ष्म्यष्टोत्तरशतनामावळि : ।। 


68 


ஸ்ரீ லக்ஷ்ம்யஷ்டோத்தரசத நாமாவளி: 


ஓம் ப்ரக்ருத்யை நம : 
ஓம் விக்ருத்யை நம : 
ஓம் வித்யாயை நம : 
ஓம் ஸர்வபூதஹிதப்ரதாயை 
ஓம் ச்ரத்தாயை நம : 
ஓம் விபூத்யை நம : 
ஓம் ஸுரப்யை நம : 
ஓம் பரமாத்மிகாயை நம : 
ஓம் வாசே நம : 
ஓம் பத்மாலயாயை நம : 
ஓம் பத்மாயை நம : 
ஓம் சுசயே நம : 
ம் ஸ்வாஹாயை நம : 
ஓம் ஸ்வதாயை நம : 
ஓம் ஸுதாயை நம : 
ஓம் தன்யாயை நம : 
ஓம் ஹிரண்மய்யை நம : 
ஓம் லக்ஷ்ம்யை நம : 
ஓம் நித்யபுஷ்டாயை நம : 
ஓம் விபாவர்யை நம : 
ஓம் அதித்யை நம : 
ஓம் தித்யை நம : 
ஓம் தீப்தாயை நம : 
ஓம் வஸுதாயை நம : 
ஓம் வஸுதாரிண்யை நம : 
ஓம் கமலாயை நம : 
ஓம் காந்தாயை நம : 
ஓம் காமாக்ஷ்யை நம : 
ஓம் க்ரோதஸம்பவாயை 
ஓம் அநுக்ரஹப்ரதாயை 
ஓம் புத்தயே நம : 


ஓம் அநகாயை நம : 
ஓம் ஹரிவல்லபாயை நம : 
ஓம் அசோகாயை நம : 
ஓம் அம்ருதாயை நம : 
ஓம் தீப்தாயை நம : 
ஓம் லோகசோக 

விநாசின்யை நம 
ஓம் தர்மநிலயாயை நம ; 
ஓம் கருணாயை நம : 
ஓம் லோகமாத்ரே நம : 
ஓம் பத்மப்ரியாயை நம : 
ஓம் பத்மஹஸ்தாயை நம : 
ஓம் பத்மாக்ஷ்யை நம : 
ஓம் பத்மஸுந்தர்யை நம : 
ஓம் பத்மோத்பவாயை நம : 
ஓம் பத்மமுக்யை நம : 
ஓம் பத்மநாபப்ரியாயை 
ஓம் ரமாயை நம : 
ஓம் பத்மமாலாதராயை நம : 
ஓம் தேவ்யை நம : 
ஓம் பத்மின்யை நம : 
ஓம் பத்மகந்தின்யை நம : 
ஓம் புண்யகந்தாயை நம : 
ஓம் ஸுப்ரஸன்நாயை நம : 
ஓம் ப்ரஸாதாபிமுக்யை நம : 
ஓம் ப்ரபாயை நம : 
ஓம் சந்த்ரவதனாயை நம : 
ஓம் சந்த்ராயை நம : 
ஓம் சதுர்புஜாயை நம : 
ஓம் சந்த்ரரூபாயை நம : 
ஓம் இந்துசீதலாயை நம : 


69 


ஓம் ஆஹ்லாதஜனன்யை 
ஓம் புஷ்ட்யை நம : 
ஓம் சிவாயை நம : 
ஓம் சிவகர்யை நம : 
ஓம் ஸத்யை நம : 
ஓம் விமலாயை நம : 
ஓம் விச்வஜனன்யை நம : 
ஓம் துஷ்ட்யை நம : 
ஓம் தாரித்ர்ய நாசிந்யை 
ஓம் ப்ரீதிபுஷ்கரிண்யை நம : 
ஓம் சாந்தாயை நம : 
ஓம் சுக்லமால்யாம்பராயை 
ஓம் ச்ரியை நம : 
ஓம் பாஸ்கர்யை நம : 
ஓம் பில்வநிலயாயை நம : 
ஓம் வராரோஹாயை நம : 
ஓம் யசஸ்வின்யை நம 
ஓம் வஸுந்தராயை நம : 
ஓம் உ.தாராங்காயை நம : 
ஓம் ஹரிண்யை நம : 
ஓம் ஹேமமாலின்யை நம : 
ஓம் தந்தான்யகர்யை நம : 
ஓம் ஸித்தயே நம : 
ஓம் ஸ்த்ரைண 

ஸௌம்யாயை நம : 
ஓம் ஸுபப்ரதாயை நம : 


1 


ஓம் ந்ருபவேச்ம - 

கதானந்தாயை நம : 
ஓம் வரலக்ஷ்ம்யை நம : 
ஓம் வஸுப்ரதாயை நம : 
ஓம் சுபாயை நம : 
ஓம் ஹிரண்யப்ரகாராயை 
ஓம் ஸமுத்ரதநயாயை நம : 
ஓம் ஜயாயை நம : 
ஓம் மங்கலாதேவ்யை நம : 
ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தல 

ஸ்திதாயை நம : 
ஓம் விஷ்ணுபத்ன்யை நம 
ஓம் ப்ரஸன்னாக்ஷ்யை நம : 
ஓம் நாராயண 

ஸமாச்ரிதாயை நம : 
ஓம் தாரித்ரயத்வம்ஸின்யை 
ஓம் தேவ்யை நம : 
ஓம் ஸர்வோபத்ரவ 

வாரிண்யை நம : 
ஓம் நவதுர்காயை நம : 
ஓம் மஹாகால்யை நம : 
ஓம் ப்ரஹ்மவிஷ்ணு 

சிவாத்மிகாயை நம 
ஓம் த்ரிகாலஜ்ஞாந் 

ஸம்பந்நாயை நம : 
ஓம் புவனேச்வர்யை நம : 


இதி ஸ்ரீ லக்ஷ்ம்யஷ்டோத்தரசத நாமாவளி: 


70 


ओं हरये नमः 


।। श्रीकृष्णाष्टोत्तरशतनामावळि : ।। 
ओं श्रीकृष्णाय नमः 

ओं 

शुकवागमृताधीन्दवे नमः 
ओं कमलानाथाय नमः 

ओं गोविन्दाय नमः 
ओं वासुदेवाय नमः 

ओं योगिनांपतये नमः 
ओं सनातनाय नमः 

ओं वत्सवाटचराय नमः 
ओं वसुदेवात्मजाय नमः 

ओं अनन्ताय नमः 
ओं पुण्याय नमः 

ओं धेनुकासुरमर्दनाय नमः 
ओं लीलामानुषविग्रहाय नमः ओं तृणीकृततृणावर्ताय नमः 
ओं श्रीवत्सकौस्तुभधराय नमः ओं यमलार्जुनभञ्जनाय नमः 
ओं यशोदावत्सलाय नमः 

ओं उत्तालतालभेत्रे नमः 

ओं तमालश्यामलाकृतये नमः 
ओं चतुर्भुजात्तचक्रासि 

ओं गोपगोपीश्वराय नमः 
गदाशङ्काद्युधाय नमः 

ओं योगिने नमः 
ओं देवकीनन्दनाय नमः 

ओ कोटिसूर्यसमप्रभाय नमः 
ओं श्रीशाय नमः 

ओं इलापतये नमः 
ओं नन्दगोपप्रियात्मजाय नमः ओं परस्मैज्योतिषे नमः 
ओं यमुनावेगसंहारिणे नमः ओं यादवेन्द्राय नमः 
ओं बलभद्रप्रियानुजाय नमः 

ओं यदूद्वहाय नमः 
ओं पूतनाजीवितहराय नमः ओं वनमालिने नमः 
ओं शकटासुरभञ्जनाय नमः ओं पीतवाससे नमः 
ओं नन्दवरज जनानन्दिने नमः ओं पारिजातापहारकाय नमः 
ओं सच्चिदानन्दविग्रहाय नमः ओं गोवर्धनाचलोद्धर्त्रे नमः 
ओं नवनीत विलिप्ताङ्गाय नमः ओं गोपालाय नमः 
ओं नवनीतनटाय नमः 

ओं सर्वपालकाय नमः 
ओं अनकाय नमः 

ओं अजाय नमः 
ओं नवनीत नवाहाराय नमः 

ओं निरञ्जनाय नमः 
ओं मुचुकुन्दप्रसादकाय नमः ओं कामजनकाय नमः 
ओं षोडशस्त्रीसहस्रशाय नमः ओं कञ्जलोचनाय नमः 
ओं त्रिभङ्गिमधुराकृतये नमः ओं मधुघ्ने नमः 

71 


ओं मधुरानाथाय नमः 
ओं द्वारकानायकाय नमः 
ओं बलिने नमः 
ओं 

बृन्दावनान्त सञ्चारिणे नमः 
ओं तुलसीदामभूषणाय नमः 
ओं स्यमन्तकमणेहत्रे नमः 
ओं नरनारायणात्मकाय नमः 
ओ कुब्जाकृण्टांबरधराय नमः 
ओं मायिने नमः 
ओ परमपुरुषाय नमः 
ओं मुष्टिकासुर - चाणूर - मल्लयुद्ध 

विशारदाय नमः 
ओं संसारवैरिणे नमः 
ओं कंसारये नमः 
‘ ओं मुरारये नमः 
ओं नरकान्तकाय नमः 
ओं अनादिब्रह्मचारिणे नमः 
ओं 

कृष्णाव्यसन- कर्शकाय नमः 
ओं शिशुपाल शिरश्छेत्रे नमः 
ओं दुर्योधन कुलान्तकाय नमः 
ओं विदुराक्रूर- वरदाय नमः 
ओं विश्वरूपप्रदर्शकाय नमः 
ओं सत्यवाचे नमः 
ओ सत्यसंकल्पाय नमः 
ओं सत्यभामारताय नमः 
ओं जयिने नमः 
ओं सुभद्रा पूर्वजाय नमः 
ओं विषावे नमः 


ओं भीष्भमुक्ति प्रदायकाय नमः 
ओं जगद्गुरवे नमः 
ओं जगन्नाथाय नमः 
ओं वेणुनाद विशारदाय नमः 
ओं वृषभासुरविध्वंसिने नमः 
ओं बाणासुर करान्तकाय नमः 
ओं युधिष्टिर - प्रतिष्टात्रे नमः 
ओं बर्हिबस्वतंशकाय नमः 
ओं पार्थसारथये नमः 
ओं अव्यक्ताय नमः 
ओं गीतामृतमहोदधये नमः 
ओं कालीयफणिमाणिक्यरजित 

श्रीपदांबुजाय नमः 
ओं दामोदराय नमः 
ओं यज्ञभोक्त्रे नमः 
ओं दानवेन्द्र विनाशकाय नमः 
ओं नारायणाय नमः 
ओं परब्रह्मणे नमः 
ओं पन्नगाशनवाहनाय नमः 
ओं जलक्रीडा समासक्तगोपी 


वस्त्रापहारकाय नमः 


ओं पुण्यश्लोकाय नमः 
ओं तीर्थपादाय नमः 
ओं वेदवेद्याय नमः 
ओं दयानिधये नमः 
ओं सर्वभूतात्मकाय नमः 
ओं सर्वग्रहरूपिणे नमः 
ओं परात्पराय नमः 


।। इति श्रीकृष्णाष्टोत्तरशतनामावळि: ।। 

72 


ஸ்ரீக்ருஷ்ணாஷ்டோத்தரசத நாமாவளி : 


ஓம் ஸ்ரீக்ருஷ்ணாய நம 

ஓம் யோகினாம்பதயே நம : 
ஓம் கமலாநாதாய நம 

ஓம் வத்ஸவாடசராய நம : 
ஓம் வாஸுதேவாய நம 

ஓம் அனந்தாய நம : 
ஓம் ஸநாதநாய நம 

ஓம் தேனுகாஸுரமர்தநாய 
ஓம் வஸுதேவாத்மஜாய நம : 

ஓம் த்ருணீக்ருத - 
ஓம் புண்யாய நம : 

த்ருணாவர்தாய நம : 
ஓம் லீலாமானுஷவிக்ரஹாய ஓம் யமலார்ஜுனபஞ்ஜநாய் 
ஓம் ஸ்ரீவத்ஸகௌஸ்துப ஓம் உத்தாலதாலபேத்ரே 
தராய நம ; 

ஓம் தமாலச்யாமலாக்ரிதயே 
ஓம் யசேதாவத்ஸலாய நம ஓம் கோபகோபீச்வராய 
ஓம் ஹரயே நம : 

10 ஓம் யோகிநே நம : 
ஓம் சதுர்புஜாத்தசக்ராஸி ஓம் கோடிஸூர்ய 
கதாசங்காத்யுதாய நம : 

ஸமப்ரபாய நம : 
ஓம் தேவகீநந்தநாய நம : ஓம் இலாபதயே நம : 
ஓம் ஸ்ரீசாய நம : 

ஓம் பரஸ்மைஜ்யோதிஷே 
ஓம் நந்தகோபப்ரியாத்மஜாய ஓம் யாதவேந்த்ராய நம : 
ஓம் யமுநாவேகஸம்ஹாரிணே 

ஓம் யதூத்வஹாய நம 
ஓம் பலபத்ரப்ரியாநுஜாய ஓம் வனமாலினே நம : 
ஓம் பூதனாஜீலிதஹராய நம : 

ஓம் பீதவாஸஸே நம : 
ஓம் சகடாஸுரபஞ்ஜநாய நம : 

ஓம் பாரிஜாதபஹாரகாய 
ஓம் நந்தவரஜஜனானந்திநே ஓம் கோவர்தந் - 
ஓம் ஸச்சிதாநந்தவிக்ரஹாய 

அசலோத்தர்த்ரே நம : 
ஓம் நவநீத விலிப்தாங்காய 

ஓம் கோபாலாய நம : 
ஓம் நவநீதநடாய நம 

ஓம் ஸர்வபாலகாய நம : 
ஓம் அநகாய நம 

ஓம் அஜாய நம : 
ஓம் நவநீத நவாஹாராய நம ; 

ஓம் நிரஞ்ஜநாய நம : 
ஓம் முசுகுந்தப்ரஸாதகாய நம : ஓம் காமஜனகாய நம : 
ஓம் ஷோடஷஸ்த்ரீ 

ஓம் கஞ்ஜலோசநாய நம : 
ஸஹஸ்ரேஷாய நம : ஓம் மதுக்னே நம : 
ஓம் த்ரிபங்கிமதுராக்ருதே நம : ஓம் மதுராநாதாய நம : 
ஓம் சுகவாகம்ருதாப்தீந்தவே ஓம் த்வாரகாநாயகாய நம : 
ஓம் கோவிந்தாய நம : 

ஓம் பலினே நம : 
73 


விருத - 10 


ஓம் பரிந்தாவநாந்த 

ஸஞ்சாரினே நம் 
ஓம் துவதைாம் 

பூபணய் நம் 
ஓம் ஸ்யமந்தகமகேர் 

ஹர்த்ரே நம : 
ஓம் நரநாராயணாத்மகாய 
ஓம் குப்ஜாக்ருண்டாம் . 

ரதராய! நம் 
ஓம் மாயிநே நம: 
ஓம் பரமபுருஷாய நம 
ஓம் முஷ்டிகாஸுர 

ச ! வாரமலலயுத்த 

விஷாரதாய நம : 
ஓம் ஸம்ஸாரவைரிணே 
ஓம் கம்ஸாரயே நம : 
ஓம் முராரயே நம 
ஓம் நரகாந்தகாய நம 
ஓம் அநாதிப்ரஹ்மசாரிணே 
ஓம் க்ருஷ்ணா! வ்யஸந 

காஷகாய நம 
ஓம் சிசுபாலசிரச்சேத்ரே 
ஓம் துர்யோதனகுலாந்தகாய 
ஓம் விதுராக்ரூர - வரதாய 
ஓம் விஷ்வரூபப்ரதர்ஷகாய 
ஓம் ஸத்யவாசே நம : 
ஓம் ஸத்யபங்கல்பாய நம 
ஓம் ஸத்யபாமாரதாய நம : 
ஓம் ஜயினே நம : 
ஓம் ஸுபத்ரா பூர்வஜாய 
ஓம் விஷ்ணவே நம : 
ஓம் பீஷ்மமுக்தி 


ப்ரதாயகாய நம : 
ஓம் ஜகத்குரவே நம : 
ஓம் ஜகந்நாதாய நம 
ஓம் வேணுநாதவிசாரதாய 
ஓம் வருஷபாஸுர 

வித்வந்ஸிநே நம 
ஓம் பாணாஸு கராந்தகாய 
ஓம் யுதிஷ்டிர 

பரதிஷ்டாத்ரே நம : 
ஓம் பர்ஹிபர்ஹாவதம் சகாய 
ஓம் பார்தஸாரதயே நம : 
ஓம் அவ்யக்தாய நம : 
ஓம் கீதாம்ருதமஹோததயே 
ஓம் காளீயபணிமாணிக்ய 

ரஞ்ஜிதஸ்ரீபதாம்புஜாய 
ஓம் தாமோதராய நம 
ஓம் யஜ்ஞபோக்த்ரே நம : 
ஓம் தானவேந்த்ர 

விநாசகாய நம : 
ஓம் நாராயனாய நம: 
ஓம் பரப்ரஹ்மணே நம : 
ஓம் பன்ன காஷநவாஹநாய் 
ஓம் ஜலக்ரீடா 

ஸமாஸக்தகோபீ 
வஸ்த்ராபஹாரகாய நம : 
ஓம் புணயச்லோகாய 
ஓம் தீர்தபாதாய நம : 
ஓம் வேதவேத்யாய நம : 
ஓம் தயாநிதயே நம : 
ஓம் ஸர்வபூதாத்மகாய நம : 
ஓம் ஸர்வக்ரஹரூபிணே 
ஓம் பராத்பராய நம : 


இதி ஸ்ரீக்ருஷ்ணாஷ்டோத்தரசதநாமாவளி: 


74 


அடிக்குறிப்புகள் 


1. எடுத்துக்காட்டு . 


2. புரட்டாசி மாதம் 


கதையினின்றும் சிறிது 


3. 

இக்கதை பாகவத்தில் உள்ள 
மாறுபட்டிருக்கிறது . 


4. பங்காளி . 


5. அழைத்துக்கொண்டு 


6. அறிஞர் . 


7. எல்லா . 


8. சிவகணங்கள் 


9. மரம் . 


10. அளவற்ற செல்வம் , வீர்யம் , புகழ் , அஷ்டசித்தி , ஞானம் 

வைராக்யம் இவைகள் பகம் எனப்படும். ( a ) 
பிராணிகளின் ஜனனம் - மரணம் அவை 

எங்கிருந்து 
வருகின்றன. இறந்து எங்கு செல்லுகின்றன.. அறிவு 
என்றால் என்ன அறியாமையென்றால் என்ன என்ன 
என்பதை அறிந்தவரே பகவான் எனப்படும் . இதுவே 
இங்கு பொருந்தக்கூடியது . 


11. எல்லாச் செல்வங்களையும் அளிக்கவல்ல . 


12. விரும்பியவற்றை 


13. அமாவாசை மறுநாள் தொடங்கி அடுத்த அமாவாசை 

வரையிலான 30 நாட்கள் சந்திரனைக் கொண்டு 
அளவிடப்படுவதால் சாந்திரமானம் எனப்படும் . ஆவணி 
மாதம் அமாவாசைக்கு மறுநாள் முதல் 30 நாட்கள் 
பாத்ரபத மாதம் ஆகும் . 


14. செலவு செய்வதில் கஞ்சத்தனமில்லாமல் . 


15. பரிசுத்தமான கரையான் புற்றுமண் . 


16. எட்டுத் தாமரை இதழ்கள் . 


17. நறுமணமுள்ள சந்தனமும் , தூய்மையான உரிக்கப்பட்ட 

அரிசியும் . 


18. பொருட்களை. 


19. வகைக்கு . 


20. நாட்டியம் பாட்டு துணை இசைக்கருவிகள் . 
21. முதல் நாள் பிரதான பூஜைசெய்த தெய்வத்திற்கு மறுநாள் 

செய்யப்படும் சிறிய பூஜை . 


22. முஞ்சி எனும் புல்லினால் திரிக்கப்பட்ட கயிறு . 


23. மான் தோல் . 


24. இரண்டு அடி நீளமுள்ள புரசை மரக்குச்சி . 


25. பூணூல். 


26 . 


பூஜைக்குரிய சொம்பு போன்ற பாத்திரம் ( Metal or 
Woodden ). 


27. உதாஹரணம் . 


28. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணனே இதை அணியத் 

தக்கவன் என்று பலரும் சொன்னதால் தன் உறவினனான 
கிருஷ்ணன் இதைக் கேட்டுவிட்டால் கொடுக்கவேண்டி 
யிருக்குமே என்பதால் ஸத்ராஜித் தாமாகவே தன் தம்பி 

பிரசேனனுக்கு வழங்கினான் எனவுள்ளது . 
29. பிரசேனன் இறந்தமைக்குக் கிருஷ்ணனே காரணம் என்ற 

பழிச்சொல் வந்தபடியால் அச்சொல்லை நீக்கிக்கொள்ளு 


76. 


வதற்கு கிருஷ்ணனே பிரசேனனைத் தேடிச்சென்று 
அவன் சிங்கத்தால் கொல்லப்பட்ட விபரம் அறிந்தான் . 


30. யானை போன்ற மாபெரும் உடலுடன் . 


31. ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த சியமந்தகமணியையும் . கன்யா 

தனமாகக் கொடுத்தார் என்று உள்ளது . 


32. இங்கு மூலச்செய்யுளில் உள்ளதற்கு மாறாகப் பொருள் 

கூறப்பட்டுள்ளது . கூறப்பட்ட பொருள்களை 
ஆசார்யனுக்குக் கொடுக்கவேண்டும் என்றுதான் மூலச் 
செய்யுட்களின் பொருளாகும் . அப்பால் மற்றவர்களுக்குத் 
தக்ஷிணை கொடுத்து பிராமணர்களுக்குப் போஜனம் 
செய்விக்கவேண்டும் என்பதுதான் மூலத்தின் கருத்து . 


33. யெத்தனிக்கும் - முயற்சி . 
34. சாம்பன் கிருஷ்ணபரமாத்மாவின் குமாரன் . 


35. வியசனித்து - கவலைப்பட்டு . 


36. ஆவணி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் முதல் 30 

நாட்கள் பாத்ரபத மாதம் ஆகும் . 


37. சில நாட்களுக்குள். 


38. மனைவி . 


39. வசப்படுத்துதல் . 


40. வ்யசனம் 


- 


கவலை 


41. பகுதூரம் - வெகுதூரம் . 


42. 


விஷ்ணுவானவர் கௌண்டின்ய முனிவருக்குச் 
சொல்லுகிறார் . முன் காலத்தில் ஒரு பிராமணனானவன் 
சகல வித்தையும் படித்து கர்வித்து ஒருவருக்கும் வித்தை 
சொல்லாமல் இருந்து இறந்து அவன் காட்டில் போய் 
மாமரமாய்ப் பிறந்திருந்தான் . 

77 


முன் காலத்தில் ஒரு பிராமணனனாவன் தனவந்தனாகி 
ஒருவருக்கும் அன்னம் போடாமல் இருந்து இறந்து 
காட்டில் போய் பசுவாகட் பிறந்து திரிந்துகொண்டடு 
இருக்கிறான் . 


முன் காலத்தில் ஒரு ராஜாவானவன் கர்வித்து ஒரு 
பிராம்மணனுக்கு களர் பூமியை தானம் செய்த பாபத்தால் 
அவன் எருதாய்ப் 

பிறந்து காட்டில் 

திரிந்து 
கொண்டிருக்கிறான் . 


நீ பார்த்த குளம் இரண்டில் தர்மம் ஒன்று அதர்மம் 
ஒன்று . முன்னாளில் ஒருவன் மனுஷ்யர்களை நிந்தித்துக் 
காட்டில் கழுதையாய்ப் 

திரிந்துகொண்டு 
இருக்கிறான் . 


பிறந்து 


முன் காலத்தில் ஒருவன் , அவனுடைய பெரியோர்கள் 
செய்த தர்மத்தை விற்றதால் அவன் பூனையாய்ப் பிறந்து 
காட்டில் திரிகின்றான் . 


அங்கே 

வந்து உன்னை அழைத்துக்கொன்டுவந்த 
பிராம்மணன் நான்தான் . என் 

பெயர்தான் 
அனந்தபத்மநாப சுவாமி என்றார் . 


43. சுகித்து - மகிழ்ந்து . 


44 மனைவி . 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் பனை 
ஓலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் தந்தனர் . அவை 
பல்வேறு இடங்களில் முடங்கி உள்ளன . சுவடிகள் 
பழுதடைவதற்குமுன் சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக் 
கொடுத்துதவினால் , அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி 
தந்தவர்களும் , சுவடி எழுதியோரும் அழியாப்புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை 
பதிப்பாகி வருமாயின் 

சுவடி 

தந்தார் பெயர் 
இடம்பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் 
பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ்வையகம் 
என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள 
சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ 
வேண்டுகிறேன் . 


மாவட்ட ஆட்சித்தலைவர் 

மற்றும் இயக்குநர் 


சரசுவதி மகால் நூலகம் . 
தஞ்சாவூர் 


எமது வெளியீடுகள் 


40-00 


100-00 
200-00 
100-00 


65-00 


60-00 


60-00 


43-00 


10-0 


35-00 


30-00 


25-00 


22-0 


30-00 


30-00 


ஜாதக சந்திரிகா 
காலபிரகாசிகா 
நக்ஷத்திர சிந்தாமணி ( பாகம் -1 ) 
நக்ஷத்திர சிந்தாமணி ( பாகம்- II ) 
அமரகோசம் ( பாகம் -1 ) 
அமரகோசம் ( பாகம்- II ) 
அமரகோசம் ( பாகம்- III ) 
பிரகதீஸ்வர மாகாத்மியம் 
ஜைனிஸம் கேட்லாக் 
தக்ஷிணாமூர்த்தி ஸம்ஹிதை 
காயத்ரீ கோசம் 
கீதகோவிந்தம் 
கல்பலதா ( ஸ்ரீருத்ரபாஷ்யம் ) 
பாணினீதாது பாடம் 
விருத்தரத்னாவளி 
பலவதி 
நந்திநாகரி சுவடிகளின் அட்டவணை 
பிரபஞ்சசாரசாரஸங்கிரஹம் ( பாகம் -1 ) 
பிரயோக ரத்னமாலா 
ரத்ன பரீக்ஷை 
சப்தம் தாளம் சொற்கட்டு 
ஸாம்ராஜ்ய லக்ஷ்மீ தீபிகா 
ஸ்தோத்ர ராமாயணம் 
நாககுமார காவியம் 
விமானார்ச்சன கல்பம் ( பாகம்- II ) 
சூலினிகல்பம் 
சூர்யசதகம் 
தஞ்சை நாயக்கர் வரலாறு 
யதிராஜவிஜயம் 
பிரபோதசந்திரிகை 


120-0 


25-0 


180-0 


55-00 


40-00 


40-00 


100-0 


25-0 


55-00 


75-00 


50-0 


50-0 


205-0 
35-00 


70-0 


